பாகம்‌ -3 


எஸ்றா - உனனதப்பாட்டு 


புஸ்தகங்கள்‌ 


8௮ 00௦ [தமிழ்‌] ஆடியோவிலும்‌ இதே வேத பாடங்கள்‌ இருக்கின்றன! 


அவைகள்‌ அனைத்தும்‌ இந்த பாடங்களுக்கு பொருந்தும்‌ வகையில்‌ 
வேதாகமத்திலுள்ள புஸ்தகங்களுக்கு - ஏற்ப 
இவைகளிலுள்ள பாகங்களுக்கு - ஏற்ப 
பக்கங்களுக்கும்‌ - ஏற்ப 
உங்கள்‌ வசதிக்கென்று செய்யப்பட்டிருக்கின்றன! 


“பைபிளைக்‌ கற்றுக்கொள்ளுவோம்‌”” - பாகம்‌-3 
(எஸ்றா - உன்னதப்பாட்டு புஸ்தகங்கள்‌ வரை) 
8௮ 0யிம்‌௨ [தமிழ்‌] ஆடியோ வேத பாடங்களை நீங்கள்‌ கேட்க விரும்பினால்‌ 
க கீழ்காணும்‌ பாகை பயன்படுத்தவும்‌: 


https://www.youtube.com/playlist?list=PL8ZKQeOJ-f2z4WO0m2BRtG79k HvvturUM 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 1 - பழைய ஏற்பாடு - எஸ்றா - பக்கம்‌ 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 3 - பகுதி 1 
எஸ்றா 


. பாபிலோனின்‌ ராஜாவாகிய நேபுகாத்‌ நேச்சார்‌, முதல்‌ முறையாக எருசலேமின்‌ 
மேல்‌ படையெடுத்து வருவதற்கு, சுமார்‌ நூற்று முப்பது வருடங்களுக்கு 
முன்பே, ஏசாயா ஒரு தீர்கதரிசனம்‌ கூறியிருந்தான்‌. அது என்ன? - ஏசாயா 
44:28 மற்றும்‌ 45:1-6. 


. அதாவது பெர்சியனாகிய கோரேஸ்‌ என்பவன்‌ ஒரு நாளில்‌ பாபிலோனின்‌ 
ராஜாவாவான்‌ அப்பொழுது, அவன்‌ யூத ஜனங்களுக்கு, ஒரு பெரிய 
நன்மையைச்‌ செய்வான்‌, என்று ஏசாயா சொல்லியிருந்தான்‌. 


. ஏசாயா சொன்னதைப்‌ போலவே, கோரேஸ்‌ என்ற ஒரு மனிதன்‌, பாபிலோனின்‌ 
ராஜாவானான்‌. உடனே அவன்‌ நேபுகாத்‌ நேச்சரால்‌ இடிக்கப்பட்டுக்கிடந்த 
யூதர்களுடைய எருசலேம்‌ தேவாலயத்தைத்‌, திரும்பக்‌ கட்டுவதற்கு 
விருப்பமுள்ளவர்கள்‌ யாரானாலும்‌, எருசலேமுக்குத்‌ திரும்பிச்‌ செல்லலாம்‌ 
என்று அறிவித்தான்‌ - எஸ்றா 1:2-4 


. மேலும்‌, எருசலேம்‌ தேவாலயத்திலிருந்து, நேபுகாத்‌ நேச்சார்‌ கொள்ளையடித்து 
வந்திருந்த, பொன்னால்‌ செய்யப்பட்ட பொருள்களையெல்லாம்‌, எருசலேமுக்குத்‌ 
கிரும்புபவர்களிடம்‌ கொடுத்து, அவற்றைத்‌ தேவாலயத்தில்‌ வைக்கவேண்டிய 
இடங்களில்‌ வைக்குமாறும்‌, கோரேஸ்‌ கட்டளையிட்டான்‌. - எஸ்றா 1:7. 


. எனவே, யெசுவா, செருபாபேல்‌ ஆகிய இருவருடைய தலைமையின்‌ கீழ்‌, 
ஏறக்குறைய ஐம்பதினாயிரம்‌ யூதர்கள்‌, முதல்‌ அணியாக, பாபிலோனிலிருந்து 
எருசலேமுக்குத்‌ திரும்பினார்கள்‌. 


. இந்த இரண்டு தலைவர்களும்‌ எருசலேமில்‌ செய்த அனைத்துக்‌ காரியங்களும்‌, 


எஸ்றா புத்தகத்தில்‌, மூன்றாவது அதிகாரத்திலிருந்து ஆறாம்‌ அதிகாரம்‌ முடிய 
விவரிக்கப்பட்டுள்ளது. 


. எருசலேமுக்குத்‌ திரும்பிய இரண்டு வருடங்களுக்குப்‌ பின்பு, அந்த இரண்டு 
தலைவர்களும்‌ எருசலேம்‌ தேவாலயத்தின்‌ அஸ்திபாரத்தைத்‌, திரும்பப்‌ 
போட்டனர்‌. அப்பொழுது, பாபிலோனில்‌ இருந்து திரும்பிய யூதர்கள்‌ யாவரும்‌ 
எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்து ஆர்ப்பரித்தனர்‌. - எஸ்றா 3:10-13 


1 


பக்கம்‌ 2 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 1 - பழைய ஏற்பாடு - எஸ்றா 


8. 


9. 


ஆனால்‌ யெசுவாவும்‌, செருபாபேலும்‌ அந்த தேவாலயத்துடைய அஸ்திபாரத்தின்‌ 
மேல்‌, புதிய ஆலயத்தின்‌ கட்டிட வேயையைத்‌ துவக்கின போது, நடந்தது என்ன? 
- எஸ்றா 4:1,2. 


எருசலேமில்‌ தங்கியிருந்த புறஜாதிகளில்‌ சிலர்‌, தாங்களும்‌ யூதர்களாகிய 
அவர்களோடு சேர்ந்து, தேவாலயத்தைக்‌ கட்டுவோம்‌ என்றார்கள்‌. 


10. ஆனால்‌ செருபாபேலும்‌, யெசுவாவுமோ, அவர்களுடைய உதவியை ஏற்றுக்‌ 


11. 


12. 


13. 


14. 


15. 


கொள்ளவில்லை. - எஸ்றா 4:3. 


ஏன்‌ ஏற்றுக்கொள்ளவில்லை? அப்படி அவர்கள்‌ அந்த புறஜாதிகளுடைய பண 
உதவியையோ அல்லது உடல்‌ உழைப்பையோ ஏற்றுக்‌ கொண்டிருந்தார்களானால்‌, 
தேவாலயம்‌ கட்டி முடிக்கப்பட்ட பின்பு, ஒருவேளை அவர்கள்‌ தங்களுடைய 
விக்கிரகங்களையும்‌ தேவாலயத்திற்குள்‌ வைக்கவேண்டும்‌ என்று வற்புறுத்தலாம்‌. 
ஆப்பொழுது அதற்கு யூதர்கள்‌ சம்மதிக்கவேண்டியதாகப்‌ போய்விடும்‌ 
என்பதாலேயே அவர்களுடைய உதவியை, ஞானமாக நிராகரித்தார்கள்‌. 


ஆனால்‌ அப்படி அவர்களுடைய உதவியை, யூதர்கள்‌ புறக்கணித்ததால்‌ 
ஏற்பட்ட விளைவு என்ன? - எஸ்றா 4:4,5 


அந்த புறஜாதியார்‌, பாபிலோனின்‌ ராஜாவிடம்‌, யூதர்களுக்கு விரோதமாக ஒரு 
கடிதத்தை எழுதி அனுப்பினார்கள்‌. 

பாபிலோனின்‌ ராஜாவாகிய கோரேஸ்‌ அதற்குள்‌ மரித்து விட்டிருந்தான்‌. 
அர்தசஷ்டா என்பவனே ராஜாவாக இருந்தான்‌. 


அவன்‌ தேவாலயக்‌ கட்டுமானப்‌ பணியை உடனடியாக நிறுத்துமாறு, 
கட்டளையிட்டான்‌. ஆகையால்‌ அடுத்த பதினாறு வருடங்களுக்கு, ஆலயம்‌ 
கட்டும்‌ பணி, நின்றுபோனது. 


அர்தசஷ்டாவுக்கு அடுத்தபடியாக, இரண்டாவது தரியு என்ற ஒரு ராஜா, 
பாபிலோனின்‌ ஆட்சிக்கு வந்த போதுதான்‌, அவன்‌ இந்த விஷயத்தை மறு 
பரிசீலனை செய்து, ஆலயத்தைக்‌ கட்டி முடிக்குமாறு, யெசுவாவுக்கும்‌, 
செருபாபேலுக்கும்‌ கட்டளையிட்டான்‌ - எஸ்றா 6:6-9. 


எனவே அநத இரண்டாவது தரியு ராஜா அரசாண்ட ஆறாவது வருடத்தில்‌, 
அந்தத்‌ தலைவர்கள்‌ இருவரும்‌, தேவாலயத்தைக்‌ கட்டி முடித்தார்கள்‌. 


16. எஸ்றா புத்தகத்தில்‌ நாம்‌ அடுத்து, ஏழாவது அதிகாரத்திலிருந்து, பத்தாவது 


அதிகாரம்‌ முடிய, எஸ்றாவின்‌ ஊழியத்தைக்‌ குறித்து கற்றுக்‌ கொள்ளுகிறோம்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 1 - பழைய ஏற்பாடூ - எஸ்றா - பக்கம்‌ 13 


17. இந்த எஸ்றா யார்‌? அவன்‌ ஒரு வேதபாரகன்‌; அதாவது, பரிசுத்த வேதாகமப்‌ 
புத்தகச்‌ சுருளின்‌ பிரதிகளைப்‌ பிழையில்லாமல்‌ எழுதிக்கொடுத்து, 
தேவனுடைய கட்டளைகளை மக்களுக்குப்‌ போதித்தவன்‌. 


18. தேவாலயம்‌ கட்டி முடிக்கப்பட்ட சில வருடங்களுக்குப்‌ பின்பு, பாபிலோனில்‌ 
இருந்து இரண்டாவது அணியின்‌ தலைவனாக, சுமார்‌ இரண்டாயிரம்‌ 
யூதர்களை, எருசலேமுக்கு அழைத்துக்கொண்டு வந்தவன்‌ தான்‌ இந்த எஸ்றா. 


19. அப்படி எருசலேமுக்கு வந்து சேர்ந்த எஸ்றாவின்‌ எதிர்பார்ப்பு என்ன? 
பாபிலோனின்‌ எழுபது வருட சிறையிருப்பின்‌ காலத்தில்‌, யூதர்கள்‌ அங்கே பல 
பாடுகளை அனுபவித்திருந்தபடியால்‌, அவர்கள்‌ எருசலேமுக்குத்‌ திரும்பி வந்த 
பொழுது, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்‌ என்றே 
எஸ்றா எண்ணினான்‌. 

20. ஆனால்‌ நடந்திருந்தது என்ன? யூதர்களில்‌ அநேகர்‌, புறஜாதிப்‌ பெண்களைத்‌ 
திருமணம்‌ செய்துகொண்டு, அதன்‌ மூலம்‌ விக்கிரகங்களை வணங்கிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. 


ல்‌ 


= 


. அப்பொழுது, எஸ்றா என்ன செய்தான்‌? - எஸ்றா 9:3,4. 

அவன்‌ மிகவும்‌ மன வேதனையடைந்தவனாக, தன்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்‌ 
கொண்டு, தன்‌ தலையிலும்‌, தாடியிலும்‌ உள்ள முடிகளைப்‌ பிடுங்கி, என்ன 
செய்வது என்று தெரியாமல்‌ திகைத்துப்போனவனாக தரையிலே விழுந்து 
கிடந்தான்‌. மேலும்‌ தேவனுக்கு நேராகத்‌ தன்‌ கைகளை விரித்து, கர்த்தர்‌ அந்த 
யூதர்களின்‌ பாவங்களை மண்னிக்கவேண்டும்‌ என்றும்‌, வேதாகமத்தில்‌ 


காணப்படும்‌ அந்த ஒப்பற்ற மன்றாட்டு ஜெபத்தையும்‌, ஏறெடுத்தான்‌. - எஸ்றா 9:5-15 


22. எஸ்றா இப்படி மனம்‌ நொந்து ஏறெடுத்த அந்த ஜெபத்தின்‌ விளைவு என்ன? 
அந்தப்‌ பாவத்தில்‌ ஈடுபட்டிருந்த யூதர்களில்‌ அநேகர்‌ அழுது, மனந்திரும்பி, 
தங்களுடைய அந்நிய ஸ்திரீகளாகிய மனைவிகளையும்‌ அவர்களுக்குப்‌ பிறந்த 
பிள்ளைகளையும்‌, தங்களைவிட்டு விலக்கி விடுவதாக வாக்குக்‌ கொடுத்தனர்‌. 


23. யூத மக்கள்‌ அப்படி வாக்குக்கொடுத்த பின்பே, எஸ்றா தரையிலிருந்து எழுந்தான்‌. 
இப்படி, எந்த விதமான மிரட்டலும்‌, வன்முறையும்‌ இல்லாமல்‌, ஜெபத்தின்‌ 
மூலமாகவே ஆயிரக்‌ கணக்கான யூதர்களைத்‌ திருத்தின ஒரு பெரிய 
தலைவனாக எஸ்றா விளங்கினான்‌. 

ஆகையால்தான்‌, யூதர்கள்‌ மோசே, சாமுவேல்‌, எலியா, எலிசா 
போன்றவர்களைக்‌ கனப்படுத்தியது போல, எஸ்றாவையும்‌ தங்கள்‌ தலைவனாக 
ஏற்றுக்‌ கொண்டு அவனைக்‌ கனப்படுத்தினார்கள்‌. 


பக்கம்‌ 11 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 2 - பழைய ஏற்பாடு - நெகேமியா 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 3 - பகுதி 2 
நெகேமியா 


பாடம்‌- 1 


1. பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு எஸ்றாவின்‌ தலைமையின்‌ கீழ்‌ திரும்பின 
இரண்டாவது அணிக்குப்‌ பின்பு, சுமார்‌ பதிமூன்று வருடங்கள்‌ கழித்து, 
எருசலேமுக்குத்‌ திரும்பின மூன்றாவது அணியின்‌ தலைவன்‌ தான்‌ நெகேமியா. 


2. யார்‌ இந்த நெகேமியா? - நெகேமியா 1:11 - அவன்‌ பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
பானபாத்திரக்காரன்‌. அதாவது ராஜா குடிக்கும்‌ பானங்களைத்‌ தயாரித்து, 
அவருக்குப்‌ பரிமாறுகிறவன்‌. 


3. ஒரு நாள்‌, எருசலேமுக்குப்‌ போய்விட்டு, பாபிலோனுக்குத்‌ திரும்பியிருந்த 
நெகேமியாவின்‌ நண்பர்களில்‌ சிலர்‌, ஒரு செய்தியை அவனிடம்‌ சொன்னார்கள்‌ 
அது என்ன? - நெகேமியா 1:2,3 - எருசலேமின்‌ தேவாலயம்‌ யெசுவா 
செருபா பால்‌ ஆகியோரால்‌ திரும்பக்‌ கட்டப்பட்டிருந்தாலும்‌, எருசலேம்‌ 
பட்டணத்தின்‌ அலங்கங்கள்‌ இடிந்த நிலையிலும்‌, அதின்‌ வாசல்கள்‌ 
சுட்டெரிக்கப்பட்டதாகவுமே, இன்னும்‌ கிடக்கின்றன என்றார்கள்‌. 


4. இந்த வார்த்தைகளைக்‌ கேட்ட போது நெகேமியா சோகமடைந்து, என்ன 
செய்தான்‌? - நெகேமியா 2:2-8. பாபிலோன்‌ ராஜாவிடம்‌, தன்னை 
எருசலேமுக்கு அனுப்பி, அதின்‌ அலங்கத்தையும்‌, வாசல்களையும்‌ திரும்பக்‌ 
கட்டுவதற்குத்‌ தனக்கு அனுமதி அளிக்கும்படி, வேண்டிக்‌ கொண்டான்‌. 


5. ராஜா நெகேமியாவுக்கு அந்த அனுமதியைக்‌ கொடுத்ததோடு, யோர்தான்‌ 
நதிக்கு மேற்குப்‌ பகுதியிலிருந்த தேசாதிபதிகளுக்கு, ஒரு கடிதத்தையும்‌ 
கொடுத்தான்‌. அதில்‌ நெகேமியாவுக்குத்‌ தேவையான எல்லா உதவிகளையுமே, 
செய்து கொடுக்கும்படிக்கும்‌ அவன்‌ எழுதியிருந்தான்‌. 


6. எனவே, நெகேமியா எருசலேமுக்கு வந்து, ஜனங்களை ஒன்று கூட்டி, இடிந்து 
கிடந்த அலங்கத்தைக்‌ கட்டும்‌ பணியைத்‌ துவக்கினான்‌. ஆனால்‌, சன்பல்லாத்‌, 
தொபியா ஆகிய இரண்டு பேர்‌, அலங்கத்தைக்‌ கட்டும்‌ பணியைத்‌ தடுத்து, 
நெகேமியாவுக்கு விரோதமாக எழுந்தார்கள்‌. அப்பொழுது புறஜாதிகளில்‌ 
சிலரும்‌ அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள்‌. 
எனவே, அந்த எதிர்ப்பை, நெகேமியா எப்படி மேற்கொண்டான்‌? யூதா 
ஜனங்களில்‌ பாதிப்பேரை கட்டிட வேலையிலும்‌, மீதி பாதிப்‌ பேரை ஆயுதம்‌ 
ஏந்தி, அவர்களைப்‌ பாதுகாக்கும்‌ பணியிலும்‌ ஈடுபடுத்தினான்‌. இப்படிச்‌ 
செய்து, அலங்கத்தையும்‌ அதின்‌ வாசல்களையும்‌, ஐம்பத்திரண்டே நாட்களில்‌ 
செப்பனிட்டு முடித்தான்‌ - நெகேமியா 6:15. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 2 - பழைய ஏற்பாடூ - நெகேமியா - பக்கம்‌ 2 


7. அலங்கம்‌ கட்டும்‌ பணியை முடித்த பின்பு, ஏற்கனவே எருசலேமுக்கு 
வந்திருந்த எஸ்றா, நியாயப்பிரமாணத்தை வாசித்து, அதை எருசலேமில்‌ 
இருந்த யூதர்களுக்குத்‌ தெளிவாகப்‌ போதித்தான்‌. 


8. எஸ்றா அப்படி தேவனுடைய வார்த்தைகளை வாசித்தபோது, தேவனுடைய 
ஜனங்கள்‌, தேவனுடைய வார்த்தையை அக்காலத்தில்‌ எந்த அளவுக்கு கனம்‌ 
பண்ணினார்கள்‌ என்பதைக்‌ கவனியுங்கள்‌. 

1. முதலாவதாக - காலையிலிருந்து மத்தியானம்‌ வரை, நியாயப்பிரமாணப்‌ 
புத்தகத்தில்‌ எழுதப்பட்டிருந்தவைகளை எஸ்றா வாசித்தான்‌. - நெகேமியா 8:3 

11. இரண்டாவதாக - அப்பொழுது ஜனங்கள்‌ என்ன செய்தார்கள்‌? - நெகேமியா 
8:5 - நின்று கொண்டே கேட்டார்கள்‌ - எவ்வளவு நேரத்துக்கு? - 
காலையிலிருந்து மத்தியானம்‌ வரைக்கும்‌. 

111. மூன்றாவதாக - எஸ்றா தேவனை ஸ்தோத்தரித்தபோது, ஜனங்கள்‌ என்ன 
செய்தார்கள்‌? - நெகேமியா 8:6 - முகங்குப்புற விழுந்து தேவனைப்‌ 
பணிந்துகொண்டார்கள்‌. 

17. நான்காவதாக - அந்த நியாயப்‌ பிரமாணப்‌ புத்தகத்தின்‌ வார்த்தைகளை 
எஸ்றா வாசிக்க அதை அந்த யூத ஜனங்கள்‌ கேட்டபோது, அவர்கள்‌ என்ன 
செய்தார்கள்‌? நெகேமியா 8:9 - தங்கள்‌ மனசாட்சியில்‌ குத்தப்பட்டு, 
அழுதார்கள்‌. 

v. ஐந்தாவதாக- இரண்டாம்‌ நாளும்‌ தேவனுடைய வார்த்தையைக்‌ கேட்கும்‌ 
படியாக, ஜனங்கள்‌ திரும்பவும்‌ கூடி வந்தார்கள்‌. - நெகேமியா 8:13 


9. தேவனுடைய வார்த்தைக்கு இந்த நாட்களில்‌ நாம்‌ அந்த அளவுக்கு கனத்தைக்‌ 
கொடுக்கிறோமா? என்பதை வேதாகமத்தை நாம்‌ எப்படி பயன்படுத்துகிறோம்‌. 


1. மேஜையில்‌ இருக்கும்‌ தாள்கள்‌ பறக்காமலிருக்கம்படி அதை ஒரு பேப்பர்‌ 
வெயிட்டாக உபயோகிக்கிறோமா? அப்படிச்‌ செய்யவேண்டாம்‌. 

11. வேதாகமத்தின்‌ மேல்‌ வேறு எந்தப்‌ புத்தகங்களையாவது வைத்து வேதத்தை 
விட அவைகளுக்கு ஒரு மேலான இடத்தைக்‌ கொடுக்கிறோமா? அது 
வேண்டாம்‌. 

111. வேதாகமத்தை நம்‌ கால்‌ அருகே வைக்கிறோமா? - அதுவும்‌ வேண்டாம்‌. - 
இவைகளெல்லாம்‌ தேவனையும்‌ அவருடைய வார்த்தையையும்‌ நாம்‌ 
அவமதிக்கும்‌ செயல்களாகும்‌. அப்படிப்பட்டவைகளை விசுவாசிகளாகிய நாம்‌ 
ஒரு போதும்‌ செய்யக்கூடாது. 


பக்கம்‌ |3 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 2 - பழைய ஏற்பாடு - நெகேமியா 


நெகேமியா 


பாடம்‌ - 2 


1. நெகேமியா எருசலேமின்‌ அலங்கத்தையும்‌ அதின்‌ வாசல்களையும்‌ கட்டிமுடித்த 
பின்பு, ராஜா நெகேமியாவையே, எருசலேமின்‌ அடுத்த தேசாதிபதியாக நியமித்தான்‌. 
- நெகேமியா 8:9 - திர்ஷாதா என்றால்‌, தேசாதிபதி என்று அர்த்தம்‌. 


2. ஆகவே, நெகேமியா அடுத்த பன்னிரண்டு வருடங்களுக்கு, எருசலேமின்‌ 
தேசாதிபதியாக பதவி வகித்தான்‌. 


3. அந்தக்‌ காலக்கட்டத்தில்‌, நெகேமியா எருசலேம்‌ தேவாலயத்திலும்‌ பல 


சீர்திருத்தங்களைக்‌, கொண்டு வந்தான்‌. அவைகள்‌ என்னென்ன? 


4. முதலாவதாக - நெகேமியா 13:7-9 - 
தனக்கு விரோதமாகச்‌ செயல்பட்டுக்‌ கொண்டிருந்தவர்களில்‌ ஒருவனான 
தொபியா என்பவன்‌, ஆலயப்‌ பிரகாரங்களில்‌ ஒரு அறையைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டிருந்தான்‌. 
நெகேமியா அந்தத்‌ தொபியாவை அந்த அறையிலிருந்து வெளியேற்றி, 
அவனுடைய சாமான்களைத்‌ தூக்கி எறிந்து விட்டு, தேவாலயத்தின்‌ 
பாத்திரங்களை, அந்த அறையில்‌ வைத்தான்‌. 


5. இரண்டாவதாக - நெகேமியா 13:11-13 - 
ஜனங்கள்‌ தசமபாகங்களையும்‌, காணிக்கைகளையும்‌ தேவனுக்குச்‌ 
செலுத்தாததினால்‌, லேவியர்களும்‌, பாடகர்களும்‌ தேவாலயத்தை விட்டு 
வெளியேறி, வேறு வேலைகளுக்குச்‌ சென்று விட்டதை நெகேமியா அறிந்தான்‌. 
எனவே, அவன்‌ தேவாலயத்தின்‌ தலைவர்களுடன்‌ வாதாடி, ஜனங்களுடன்‌ 
பேசி, அவர்களுடைய தசம பாகங்களையும்‌, காணிக்கைகளையும்‌, மீண்டும்‌ 


தேவனுக்குக்‌ கொண்டுவரும்படி செய்தான்‌. 


6. மூன்றாவதாக - நெகேமியா 13:15-19 - 
யூதாவின்‌ ஜனங்கள்‌ ஓய்வு நாளை ஆசரியாமல்‌, திராட்சப்‌ பழங்களையும்‌, 
அத்திப்‌ பழங்களையும்‌,  தின்பண்டங்களையும்‌, எருசலேமுக்குள்‌ ஓய்வு 
நாள்களிலும்‌ கொண்டுவந்தார்கள்‌. 
எனவே, நெகேமியா பிரபுக்களுடன்‌ வாதாடி, ஓய்வு நாள்‌ முடியும்‌ வரை, 
அலங்கத்தின்‌ கதவுகள்‌ பூட்டப்படும்படி செய்தான்‌. 


5 


10. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 2 - பழைய ஏற்பாடு - நெகேமியா - பக்கம்‌ 


மேலும்‌, நகரத்தின்‌ வாசலண்டை தங்கியிருந்த வர்த்தகர்களையும்‌, 
விற்கிறவர்களையும்‌ நெகேமியா கடிந்து கொண்டு, அவர்கள்‌ மீண்டும்‌ 
ஓய்வுநாளன்று அங்கே வந்தால்‌, அவர்களைத்‌ தான்‌ அடிப்பேன்‌ என்றும்‌ 
மிரட்டி, அவர்களைத்‌ துரத்திவிட்டான்‌. 


நான்காவதாக - நெகேமியா 13:23-28 - 


யூதர்களில்‌ சிலர்‌ அம்மோன்‌, மோவாப்‌ ஆகிய ஜாதிகளிலிருந்து பெண்களைத்‌ 
திருமணம்‌ செய்திருப்பதை அறிந்த நெகேமியா, அவர்களை அடித்து, 
அவர்களுடைய முடியைப்‌ பிடுங்கிப்‌ போட்டான்‌. புறஜாதி பெண்களைத்‌ 
தங்களுக்கோ, தங்கள்‌ குமாரர்களுக்கோ மனைவிகளாக எடுக்க மாட்டோம்‌ 
என்று அவர்களை ஆணையிடவும்‌ வைத்தான்‌. 


இந்த நெகேமியா ஒரு ஆசாரியனோ அல்லது ஒரு தீர்க்கதரிசியோ அல்ல. 
அவன்‌ ஒரு உலகப்‌ பிரகாரமான வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சாதாரண 
மனிதன்தான்‌. ஆனால்‌, தேவனுக்கு உதவியாக, பல விதங்களில்‌ முழு 
மனதுடனும்‌, அர்ப்பணிப்போடும்‌, செயல்பட்டான்‌. 


எனவே, நெகேமியாவின்‌ வாழ்க்கையிலிருந்து நாம்‌ கற்றுக்கொள்ள வேண்டிய 
பாடம்‌ என்ன? - 


தேவனுடைய ஊழியத்தைச்‌ செய்வதற்கு, அவருடைய ஊழியக்‌ காரராகும்‌ 
அழைப்பை நாம்‌ தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கா விட்டாலும்‌, நாமும்‌ 
தேவனுக்காக சில காரியங்களை நிறைவேற்ற, நாமே முன்‌ வரவேண்டும்‌. 


நாம்‌ நாமாகவே, மனமுவந்து தேவனுக்கு உதவிகளைச்‌ செய்யும்‌ போது, 
தேவன்‌ அதைக்‌ கனப்படுத்தி, ஒரு சாதாரண பானபாத்திரக்‌ காரனாக இருந்த 
நெகேமியாவை தேசாதிபதியாக உயர்த்தியதைப்‌ போலவே, நம்மையும்‌ 
வாழ்க்கையில்‌ உயர்த்துவது உறுதி. இதுவே செழிப்பின்‌ வாழ்க்கையின்‌ 
இரகசியமாகும்‌. 


4 


பக்கம்‌ 11 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 3 - பழைய ஏற்பாடு - எஸ்தர்‌ 


பைபிள்‌ ஆழங்கள 


பாகம்‌ 3 - பகுதி 3 
எஸ்தர்‌ 


பாடம்‌- 1 


1. எஸ்தர்‌ 1:1 - உலக நாடுகள்‌ எல்லாவற்றிலும்‌, இந்த இருபத்து ஒன்றாம்‌ 
நூற்றாண்‌ டு வரையிலும்‌, பெயர்‌ மாற்றப்படாமல்‌ இருக்கும்‌ தேசங்களில்‌ 
இரண்டு தேசங்கள்‌ இந்தியா மற்றும்‌ எத்தியோப்பியா ஆகும்‌. ஆங்கில 
வேதாகமத்தில்‌ நம்‌ தேசத்தின்‌ பெயர்‌ இந்தியா என்றே போடப்பட்டிருக்கிறது. 


2. எஸ்தர்‌ 1:2 - பாபிலோனில்‌ அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்த 
பெர்சியாவின்‌ ராஜாவான, அகாஸ்வேருவின்‌ தலைநகரமாக இருந்தது தான்‌ 
சூசான்‌ பட்டணமாகும்‌. 


3. இந்த சூசான்‌ பட்டணத்தில்‌ அகாஸ்வேரு ராஜா, ஒரு முறை தன்னுடைய 
ஐஸ்வரியத்தையும்‌, மகிமையையும்‌, பிரபுக்களுக்கும்‌, தன்னைச்‌ சுற்றிலும்‌ 
இருந்த மக்களுக்கும்‌, காண்பிக்க விரும்பினான்‌. 


4. எனவே, தன்னுடைய மனைவியாகிய ராணி வஸ்தியைத்‌ தன்னுடைய அழகை 
எல்லாருக்கும்‌ முன்பாகக்காண்பிப்பதற்கு, ராஜகிரீடம்‌ தரித்து, ராஜாவின்‌ முன்‌ 


வர வேண்டும்‌ என்று கட்டளையிட்டான்‌ 


5. ஆனால்‌ வஸ்தியோ அப்படி எல்லாருக்கும்‌ முன்பாகத்‌ தன்‌ அழகைக்‌ 
காண்பிக்க மறுத்துவிட்டாள்‌. எனவே, கோபமடைந்த ராஜா, வஸ்தியை ராணி 
ஸ்தானத்திலிருந்து தள்ளிவிட்டு, ரூபவதிகளாயிருக்கிற கன்னிப்பெண்களிலிருந்து, 
ஒரு புதிய ராணியைத்‌ தெரிந்தெடுக்க வேண்டுமென்று கட்டளையிட்டான்‌. 


6. எருசலேமிலிருந்து நேபுகாத்‌ நேச்சார்‌ ராஜாவால்‌, சிறைபிடித்துக்கொண்டு 
வரப்பட்டிருந்த யூதர்களில்‌, மொர்தெகாய்‌ என்னும்‌ ஒரு யூதனும்‌, சூசான்‌ 
அரண்மனையில்‌ இருந்தான்‌. 


7. அவனுடைய சிறிய தகப்பனுக்கு எஸ்தர்‌ என்ற ஒரு அழகான மகள்‌ இருந்தாள்‌. 
அவளுடைய தாயும்‌, தகப்பனும்‌ இறந்த போது, மொர்தெகாய்‌ அந்த 
எஸ்தரைத்‌ தன்‌ சொந்த மகளைப்‌ போலவே எடுத்து வளர்த்து வந்தான்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 3 - பழைய ஏற்பாடு - எஸ்தர்‌ - பக்கம்‌ 2 


8. ஒரு புதிய ராணியைத்‌ தெரிந்தெடுப்பதற்காக அழகான இளம்‌ பெண்கள்‌ 
கூட்டப்பட்டபோது, இந்த எஸ்தரும்‌ அவர்களில்‌ ஒருத்தியாக ராஜாவின்‌ 
அரண்மணைக்குக்‌ கொண்டு செல்லப்பட்டாள்‌. 


9. எஸ்தருக்கு ராஜாவின்‌ கண்களில்‌ தயவு கிடைத்ததால்‌, வஸ்திக்குப்‌ பதிலாக, 
அவள்‌ பாபிலோனின்‌ ராணியாக முடி சூட்டப்பட்டாள்‌. 


10. இவைகளுக்குப்‌ பின்பு, அகாஸ்வேரு ராஜா, ஆமான்‌ என்னும்‌ ஒரு மனுஷனை, 
மற்றப்‌ பிரபுக்களுக்கு மேலாக மேன்மைப்படுத்தி, அவனை ஒரு உயர்ந்த 
ஸ்தானத்தில்‌ வைத்தான்‌. 


11. அரண்மனையில்‌ உள்ள ஒவ்வொருவரும்‌, ஆமானுக்கு மரியாதை செலுத்தும்‌ 
படிக்கும்‌, அவனை வணங்கி, நமஸ்கரிக்க வேண்டும்‌ என்றும்‌ ராஜா கட்டளை 
இட்டான்‌. 


12. ஆனால்‌ அரண்மனையின்‌ வாசலிலிருந்த மொர்தெகாயோ, ஆமானை அப்படி 
வணங்க மறுத்து விட்டான்‌. காரணம்‌ என்ன? - அப்படி ஒரு மனிதனை 
வணங்குவது தேவனுடைய பத்துக்‌ கட்டளைகளுக்கு முரணானது என்பதால்‌, 
அவன்‌ ஆமானை வணங்க மறுத்து விட்டான்‌. 


13. மோர்தெகாயின்‌ இந்தச்‌ செயலை, தனக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமாகக்‌ 
கருதிய ஆமான்‌, அவனுக்கு ஒரு பெரிய தண்டனையைக்‌ கொடுக்க வேண்டும்‌ 
என்று தீர்மானித்தான்‌. எனவே, மொர்தெகாயை மட்டும்‌ தண்டித்தால்‌, அது ஒரு 
சிறிய தண்டனையாக இருக்கும்‌ என்று எண்ணிய ஆமான்‌, தேவனுடைய பத்து 
கற்பனைகளைப்‌ பின்‌ பற்றும்‌ யூத குலம்‌ முழுவதையுமே, தண்டிக்க வேண்டும்‌ 
என்று முடிவெடுத்தான்‌. 


14. எனவே, தேவனுடைய பத்துக்‌ கற்பனைகளைக்‌ கைக்கொண்டிருந்த பாபிலோன்‌ 
தேசம்‌ முழுவதிலுமுள்ள 127 நாடுகளிலும்‌ இருந்த யூதர்கள்‌ அனைவரையும்‌, 
ஒரே நாளில்‌ கொன்று போடத்‌ திட்டமிட்டு, ராஜாவின்‌ அமைதியையும்‌ பெற்று 


விட்டான்‌. 


15. அப்படியே, பாபிலோனின்‌ கட்டுப்பாடில்‌ இருந்த அந்த 127 நாடுகளுக்கும்‌, 
அவன்‌ கடிதங்களை அனுப்பி, தேசம்‌ முழுவதிலுமிருந்த சகல யூதர்களையும்‌, 
குறிப்பிட்ட ஒரே நாளில்‌ கொன்றுபோடும்படிக்கு, ஆமான்‌ கட்டளையிட்டான்‌. 


பக்கம்‌ |3 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 3 - பழைய ஏற்பாடு - எஸ்தர்‌ 


எஸ்தர்‌ 
பாடம்‌ -2 


அகாஸ்வேரு ராஜாவின்‌ காலத்தில்‌, அவனுடைய எல்லா 
பிரபுக்களுக்கும்‌ மேலான ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில்‌ வைக்கப்பட்டிருந்த 
ஆமான்‌ என்ற பிரபு மொர்தேகாட்‌ என்பான்‌ தன்னை வணங்கவில்லை என்ற, 
காரணத்தால்‌, அவன்‌ ஒரு யூதனாய்‌ இருந்தபடியால்‌, பாபிலோக்‌ 
சாம்ராஜ்யத்தில்‌ இருந்த நாடுகளிலுமுள்ள அனைத்து யூதர்களையும்‌ ஒரே 
நாளில்‌ கொண்றுபோட்டு விடும்படியாக அனைத்து தேசங்களுக்கும்‌ ஒரு 
கடிதத்தை அனுப்பியிருந்தான்‌. 


16. இந்தச்‌ செய்தியைக்‌ கேள்விப்பட்ட மொர்தெகாய்‌, யூதர்களின்‌ அழிவைத்‌ 
கடுப்பதற்குத்‌ தான்‌ ஏதாவது செய்ய வேண்டும்‌ என்று உணர்ந்தான்‌. எனவே, 
ஆமானின்‌ கொடூரமான இந்தத்‌ திட்டத்தை, ராஜாவுடைய கவனத்துக்குக்‌ 
கொண்டு வரும்படி, எஸ்தரிடம்‌ கூறினான்‌. 


17. ஆனால்‌ சூசான்‌ அரண்மனையின்‌ சட்டப்படி, ராஜா அழைக்காமல்‌, யாரும்‌ 
ராஜாவுக்கு முன்பாகச்‌ செல்லக்‌ கூடாது. அப்படிச்‌ செய்தால்‌ அவர்கள்‌ 
உடனடியாகக்‌ கொல்லப்படுவார்கள்‌. 

ஆனால்‌ அந்த நேரங்களில்‌ ராஜா தன்‌ பொற்செங்கோலை, அவர்களை 
நோக்கி நீட்டினால்‌ மாத்திரம்‌, அவர்கள்‌ கொல்லப்பட மாட்டார்கள்‌. 


18. எஸ்தர்‌ ராஜாத்தி இந்தச்‌ சட்டத்தை நன்கு அறிந்திருந்த போதிலும்‌, தன்னுடைய 
உயிரைப்‌ பற்றிக்‌ கவலைப்படாமல்‌, ஒரு நாள்‌ தைரியமாக ராஜாவின்‌ முன்‌ 
போய்‌ நின்றாள்‌. அவளைச்‌ சற்றும்‌ எதிர்பாராத ராஜா, தன்னுடைய 
பொற்செங்கோலை நீட்டி, அவளுக்கு என்ன வேண்டும்‌ என்று கேட்டான்‌. 


19. மோர்தெகாய்‌ என்ற ஒரு மனிதன்‌, ஆமானைக்‌ கனம்‌ பண்ணாததால்‌ அவன்‌ 
மொர்தேகாயின்‌ மேல்‌ கோபம்‌ கொண்டு, அவன்‌ இனமாகிய, உலகமெங்கும்‌ 
உள்ள யூத குலத்தையே அழிக்கப்‌ போட்டிருந்தத்‌ தீய திட்டத்தை அப்பொழுது 
எஸ்தர்‌, ராஜாவிடம்‌ எடுத்துக்‌ கூறினாள்‌. 


20. இதைக்‌ கேட்ட ராஜா கோபத்துடன்‌ எழுந்திருந்து தன்‌ அரண்மனையின்‌ 
தோட்டத்துக்குச்‌ சென்றான்‌. அவன்‌ மீண்டும்‌ அரண்மனைக்குத்‌ திரும்பிய 
போது, எஸ்தர்‌ உட்கார்ந்திருந்த மெத்தையில்‌, அவளிடம்‌ மன்னிப்பு 


கேட்பதற்காக, ஆமான்‌ ஏறியிருப்பதைக்‌ கண்டான்‌. 


21. தான்‌ இருக்கவேண்டிய மெத்தையில்‌, இன்னொரு மனிதன்‌ இருப்பதைப்‌ 
பொறுத்துக்கொள்ள முடியாத ராஜா, உடனடியாக ஆமானைத்‌ தூக்கிலிடும்படி 
கட்டளை இட்டான்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 3 - பழைய ஏற்பாடூ - எஸ்தர்‌ - பக்கம்‌ ந! 


22. அது மட்டுமா? எஸ்தர்‌ மேல்‌ தயவு காட்டிய ராஜா, வேறு என்னென்ன 
காரியங்களையும்‌ அவளுக்காக நிறைவேற்றினான்‌? 
முதலாவதாக - எஸ்தர்‌ 7:10 - மொர்தெகாயைக்‌ கொலை செய்யும்படிக்கு 
ஆமான்‌ செய்து வைத்திருந்த இருபத்து ஐந்து மீட்டர்‌ உயரமான தூக்கு 
மரத்தில்‌, ஆமானைத்‌ தூக்கில்‌ போடும்படி, தன்‌ மற்றப்‌ பிரதானிகளுக்கு 
உத்தரவு போட்டான்‌. 
இரண்டாவதாக - எஸ்தர்‌ 8:1 - ஆமானின்‌ வீட்டை எஸ்தருக்குக்‌ கொடுத்தான்‌. 
மூன்றாவதாக - எஸ்தர்‌ 8:2 - ஆமான்‌ இருந்த ஸ்தானத்தில்‌ மொர்தெகாயை 
நியமித்து, மற்றப்‌ பிரபுக்களை விட அவனை உயர்த்தினான்‌. 
நான்காவதாக - எஸ்தர்‌ 8:5-8 - யூதர்களை அழிக்கும்படி ஆமான்‌ அனுப்பின 
கடிதங்களைச்‌ செல்லாமற்‌ போக உத்தரவிட்டான்‌. ஆதற்குப்‌ பதிலாக, அதே 
நாளில்‌ உலகமெங்கும்‌ உள்ள யூதர்கள்‌ தங்களுடைய விரோதிகளைப்‌ பழி 
வாங்கிக்கொள்ளலாம்‌ என்றும்‌ உத்தரவு போட்டான்‌. 


எனவே, அந்த நாளில்‌, அந்த 127 நாடுகளிலும்‌ இருந்த ஏறக்குறைய 
எழுபத்து ஐயாயிரம்‌ புறஜாதிகள்‌, யூதர்களால்‌ கொலை செய்யப்பட்டனர்‌. 
அதற்கு யூதர்கள்‌ பூரிம்‌ பண்டிகை என்று பெயரிட்டு, அதை இந்நாள்‌ 


வரைக்கும்‌ கொண்டாடி வருகிறார்கள்‌. 


23. உலகமெங்கும்‌ உள்ள யூதர்களை எல்லாம்‌ ஒரே நாளில்‌ அழிக்க வேண்டும்‌ 
என்ற ஆமானின்‌ அந்தத்‌ தீய எண்ணத்திற்குப்‌ பின்னால்‌ இருந்து அவனைத்‌ 
தூண்டிவிட்டது யார்‌? - சாத்தான்‌ - எப்படி? - 


அவனுடைய நோக்கம்‌ என்ன? தேவன்‌ இயேசுவானவரை ஒரு யூதக்‌ 
குடும்பத்தில்‌, அதாவது ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு மற்றும்‌ தாவீது 
ஆகியோரின்‌ வம்சத்தில்‌ பிறக்கச்‌ செய்வது தான்‌ கர்த்தருடைய சித்தம்‌ 
என்பதை அறிந்திருந்த சாத்தான்‌, அதைத்‌ தடுக்கும்படியாகத்‌ தான்‌, ஆமானைத்‌ 
தூண்டி விட்டு உலகமெங்கும்‌ உள்ள யூதர்கள்‌ அனைவரையும்‌ கொலை 
செய்து விடும்படியாகத்‌ திட்டம்‌ போட வைத்தான்‌. 


யூதர்கள்‌ அனைவருமே அழிக்கப்பட்டு விட்டால்‌, யூதர்களில்‌ ஒருவராக, 
தேவனால்‌ இயேசுவானவரை இந்த உலகத்திற்குக்‌ கொண்டு வர முடியாது. 
அப்படியென்றால்‌ தேவன்‌ இயேசுவானவரை இந்த பூமிக்கு அனுப்ப 
இருப்பதைத்‌ தாமதப்படுத்தி விடலாம்‌ என்று சாத்தான்‌ எண்ணியே, இப்படி 
ஆமானைத்‌ தூண்டி விட்டிருந்தான்‌. 

ஆனால்‌, கர்த்தரோ மொர்தெகாய்‌, எஸ்தர்‌ ஆகியோரை உபயோகித்து, 
சாத்தானின்‌ திட்டத்தை முறியடித்து, தாம்‌ திட்டமிட்டிருந்தபடியே, 
இயேசுவானவரை இந்த உலகத்தில்‌ கொண்டு வர எந்தத்‌ தடைகளும்‌ ஏற்பட்டு 
விடாமல்‌ காத்துக்கொண்டார்‌. 


பக்கம்‌ 11 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 4 - பழைய ஏற்பாடு - யோபு 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 3 - பகுதி 4 


யோபு 


பாடம்‌- 1 


1. யார்‌ இந்த யோபு? யோபு 1:1 மற்றும்‌ புலம்பல்‌ 4:21] - அவன்‌ ஒரு 
யூதனுமல்ல, ஒரு இஸ்ரவேலனுமல்ல. மாறாக, அவன்‌ ஒரு ஏதோமியன்‌. 
அதாவது ஏசாவின்‌ வம்சத்தில்‌ தோன்றினவன்‌. இருந்தாலும்‌, அவன்‌ தேவனால்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான்‌. 


2. யோபுவைக்‌ குறித்து தேவனே கொடுத்த நற்சாட்சி என்ன? - யோபு 1:8 - 
அவன்‌ உத்தமனும்‌, சன்மார்க்கனும்‌, தமக்குப்‌ பயந்து, பொல்லாப்புக்கு 
விலகுகிறவன்‌ என்றும்‌ கர்த்தர்‌ கூறியிருந்தார்‌. 


3. இப்படி தேவனிடம்‌ நற்சாட்சி பெற்றிருந்த யோபுவைத்‌ தேவன்‌ உலகப்பிரகாரமாக 
எந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருந்தார்‌? - யோபு 1:3 - அவனுக்கு எத்தனை 
ஆடுகள்‌ இருந்தன? ஏழாயிரம்‌ ஆடுகள்‌. 2019 ம்‌ வருடக்‌ கணக்கின்படி 
அவனுடைய ஆடுகளின்‌ மதிப்பு மட்டுமே சுமார்‌ 2 கோடி ரூபாயாக இருக்கும்‌. 


மேலும்‌, அவனுக்கு மூவாயிரம்‌ ஒட்டகங்களும்‌, ஜநூறு ஜோடி ஏர்‌ 
மாடுகளும்‌, ஜநூறு கழுதைகளும்‌ இருந்தன. எனவே, யோபு ஒரு மகா பெரிய 
கோடீஸ்வரனாக இருந்தான்‌. 


4. யோபுவின்‌ தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருந்தது? 
தேவன்‌ யோபுவின்‌ தாம்பத்திய வாழ்க்கையை எப்படி 
ஆசீர்வதித்திருந்தார்‌? யோபு 1:2. அவனுக்கு ஏழு குமாரரும்‌ மூன்று 
குமாரத்திகளும்‌ இருந்தார்கள்‌ - யோபு 1:2. 


அடுத்து, யோபுவின்‌ குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது? 

தேவன்‌ அவனுக்கு ஒரு சமாதானமான குடும்ப வாழ்க்கையையும்‌ 
கொடுத்திருந்தார்‌. எப்படி? - யோபு 1:4 - யோபுவின்‌ குமாரர்கள்‌ வாரத்தில்‌ ஒரு 
நாள்‌, ஒவ்வொருவனாகத்‌ தன்‌ உடன்‌ பிறந்தவர்களைத்‌ தன்‌ வீட்டுக்கு 
அழைத்து, அவர்களுக்கு விருந்து செய்தார்கள்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 4 - பழைய ஏற்பாடு - யோபு - பக்கம்‌ 2 


எனவே, இப்படி எல்லா வகைகளிலும்‌, கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டு முழுமை 
யாகத்‌ திருப்தி அடைந்திருந்த ஒரு மனுஷனாக இருந்தவன்‌ தான்‌ இந்த யோபு. 


. ஆனால்‌, திடீரென்று அவனுக்கு என்ன நேரிட்டது? 

- யோபு 1:13-19. ஒரே நாளில்‌, யோபு தன்‌ பிள்ளைகள்‌ அனைவரையும்‌, 
அவனுடைய சம்பத்துகள்‌ அனைத்தையும்‌ இழந்தான்‌. அவனுடைய மனைவியும்‌, 
அவனும்‌ மட்டுமே தனித்து விடப்பட்டனர்‌. 


யோபுவின்‌ வாழ்க்கையில்‌, இப்படி ஒரு எதிர்பாராத திருப்பம்‌ ஏற்படக்‌ 
காரணம்‌ என்ன? - யோபு 1:7-12 - தேவனுக்கும்‌, சாத்தானுக்கும்‌ இடையில்‌ 
நடைபெற்ற ஒரு சம்பாஷணை தான்‌ அதற்குக்‌ காரணமாக இருந்தது. 


அந்த உரையாடலில்‌ கர்த்தர்‌ யோபுவின்‌ உத்தமத்தைப்பற்றி சாத்தானிடம்‌ 
புகழ்ந்து பேசினார்‌. 


அப்பொழுது சாத்தான்‌, கர்த்தரிடம்‌, நீர்‌ யோபுவுக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ 
எல்லா ஆசீர்வாதங்களையும்‌ நீக்கிப்‌ பாரும்‌. அப்பொழுது அவன்‌ தொடர்ந்து 
தன்னுடைய உத்தமத்தில்‌ நிலைத்திருக்கிறானா என்று பாரும்‌ என்றான்‌. 


எனவே, கர்த்தர்‌ தான்‌ கொடுத்திருந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும்‌ 
யோபுவிடமிருந்து, நீக்கி விடும்‌ அனுமதியை சாத்தானுக்குக்‌ கொடுத்தார்‌. 
எப்படி? - யோபு 2:1-8. 


. யோபுவுக்கு அந்த அளவுக்குத்‌ துன்பங்களைச்‌ சாத்தான்‌ கொண்டு வந்ததின்‌ 
நோக்கம்‌ என்ன? 

- யோபு 1:9-11 மற்றும்‌ 2:4,5 - யோபுவை எப்படியாவது தேவனைத்‌ தூஷிக்க 
வைக்க வேண்டும்‌ என்பதற்காகவே. ஆனால்‌ யோபு அப்படிக்‌ கர்த்தரைத்‌ 
தூஷித்தானா? - அல்ல. அவனுடைய மனைவி தேவனைத்‌ தூஷித்து ஜீவனை 
விடும்‌ என்று அவனைத்‌ தூண்டி விட்டபோது கூட, யோபு தேவனைத்‌ 
தூஷிக்கவே இல்லை. 


பக்கம்‌ |3 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 4 - பழைய ஏற்பாடு - யோபு 


1 


10. 


11. 


யோபு 


பாடம்‌ - 2 


யோபுவின்‌ வாழ்க்கையில்‌, திடீரென்று ஏற்பட்ட தன்னுடைய மனைவியைத்‌ தவிர 
தனக்கு இருந்த எல்லாவற்றையும்‌ இழந்துவிடும்‌ அந்த துக்க சம்பவங்கள்‌ நடைபெறு 
வதற்கு முன்பு அவனுடைய வாழ்க்கை எப்படி கனம்‌ பெற்றதாக இருந்தது? - 
யோபு 29:5-11 - ஆனால்‌ இப்பொழுதோ, அவன்‌ எல்லாராலும்‌ புறக்கணிக்கப்பட்டு 
ஒரு கைவிடப்பட்ட மனுஷனாக, தரையில்‌ விழுந்து கிடந்தான்‌. 

யோபுவின்‌ அந்த நிலைமையைக்‌ கேள்விப்பட்டு, அவனுக்கு ஆறுதல்‌ 
கூற வந்தது யார்‌? - யோபு 2:11 - அவனுடைய மூன்று நண்பர்கள்‌. 


யோபுவின்‌ பரிதாபமான நிலையைப்‌ பார்த்த அவர்களுக்குப்‌ பேச்சே 
வரவில்லை. - யோபு 2:12,13. தங்களுக்கு முன்பாக யோபு, தன்‌ சரீரத்தில்‌ 
ஏற்பட்ட அரிப்பைத்‌ தாங்க முடியாமல்‌, ஒன்றும்‌ பேச முடியாமல்‌, ஒரு ஓட்டை 
எடுத்துத்‌ தன்னைச்‌ சுரண்டிக்கொண்டே, நெளிந்து கொண்டிருந்த அவனைப்‌ 
பார்க்கவே சகிக்க முடியாதவர்களாய்‌, ஏழு நாட்கள்‌ வரை, அமைதியாக 
அவனுக்கு முன்னால்‌ சும்மாவே உட்கார்ந்து இருந்தார்கள்‌. 


. பின்பு, அந்த அமைதியை யோபுவே கலைத்தான்‌ - எப்படி? - யோபு 3:1-26 


அதைத்‌ தொடர்ந்து, யோபுவின்‌ நண்பர்களில்‌ ஒருவனான எலிப்பாஸ்‌ 
என்பவன்‌, யோபுவை ஆறுதல்‌ படுத்த முயற்சித்தான்‌. 


அவன்‌ என்ன சொன்னான்‌? - யோபு 4:7. “ உமக்குத்‌ தெரியாமல்‌ ஏதாவது 
பாவம்‌ செய்தீரோ என்று ஞாபகப்‌ படுத்திப்‌ பாரும்‌. நீதிமான்‌ எவனும்‌ இவ்வளவு 
துன்பங்களை அனுபவிக்க மாட்டானே” என்று சொன்னான்‌. 

அதற்கு மறுமொழியாக யோபு என்ன சொன்னான்‌? - “சிநேகிதனே, 
நான்‌ எந்த அக்கிரமத்தையும்‌ செய்தது போல எனக்கு நினைவில்லையே, 
ஆனாலும்‌ இந்தத்‌ துன்பங்களெல்லாம்‌ எனக்கு வந்து விட்டதே. நான்‌ மரித்துப்‌ 
போனால்‌ எனக்கு நலமாயிருக்கும்‌” என்றான்‌. - யோபு 7:21. 


அடுத்து, அவனுடைய இரண்டாவது நண்பனான பில்தாத்‌, யோபுவை ஆறுதல்‌ 
படுத்தும்படியாக முயற்சித்தான்‌. அவன்‌ என்ன சொன்னான்‌? - யோபு 8:4-6. 
உம்முடைய பிள்ளைகள்‌ ஏதாவது பாவம்‌ செய்திருப்பார்கள்‌. எனவே அவர்களுடைய 
பாவமன்னிப்பிற்காக, தேவனை நோக்கி வேண்டுதல்‌ செய்யும்‌ என்றான்‌. 

ஆனால்‌ தான்‌ ஏற்கனவே அதைச்‌ செய்திருந்தும்‌, தன்‌ துன்பங்கள்‌ 
நீங்கவில்லையே. தேவனுக்கும்‌ தனக்கும்‌ மத்தியில்‌ வழக்காட எந்த 
மத்தியஸ்தனும்‌ இல்லையே என்றும்‌ யோபு புலம்பினான்‌. - யோபு 9:33 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 4 - பழைய ஏற்பாடு - யோபு - பக்கம்‌ 4 


12. யோபுவின்‌ மூன்றாவது நண்பனான சோப்பார்‌, யோபுவைத்‌ தேற்றும்படி என்ன 
சொன்னான்‌? - யோபு 11:47 - தேவன்‌ யோபுவை இன்னும்‌ அதிகமாகத்‌ 
தண்டித்திருக்க முடியுமே. ஆனாலும்‌ அவர்‌ அப்படிச்‌ செய்யாமல்‌ இருந்தாரே. 
எனவே தேவன்‌ அவள்‌ மேல்‌ பாராட்டின அந்த தயவை எண்ணி, யோபு 
ஆறுதல்‌ அடைய வேண்டும்‌ என்று கூறினான்‌. 
அப்பொழுது தன்னுடைய துன்பங்களின்‌ ஆழத்தை அறிந்துகொள்ளாமல்‌, பேசின 
தன்‌ நண்பர்களுக்கு யோபு என்ன சொன்னான்‌? - யோபு 13:4,5 - நீங்கள்‌ 
ஒன்றுமே பேசாமலிருந்தாலே எனக்கு நலமா யிருக்கும்‌ என்று கூறினான்‌. 


13. தொடர்ந்து அவனுடைய மூன்று நண்பர்களும்‌, அவனை இன்னும்‌ பல 
விதங்களிலும்‌ தேற்றும்படி முயற்சி செய்தார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌, தங்கள்‌ 
முயற்சிகளில்‌ தோற்றே போனார்கள்‌. யோபுவின்‌ புத்தகம்‌ 15வது அதிகாரம்‌ முதல்‌ 
30ம்‌ அதிகாரம்‌ முடிய நாம்‌ இந்தக்‌ காரியங்களை அறிந்து கெள்ளுகிறோம்‌. 


14. அடுத்து, யோபு தான்‌ என்னென்ன விதங்களில்‌ எல்லாம்‌ சன்மார்க்கமான வாழ்க்கை 
வாழ்ந்தும்‌ கூட, இப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவிக்கவேண்டிய நிலை தனக்கு 
வந்துவிட்டதே என்று தன்‌ நண்பர்களிடம்‌ அங்கலாய்த்தான்‌. - யோபு 31:1-30. 
அவன்‌ செய்திருந்ததாகச்‌ சொன்ன சன்மார்க்கமான காரியங்கள்‌ என்னென்ன? 

i. முதலாவதாக, யோபு 31:1, 9-12 - தான்‌, தன்‌ மனைவிக்கு உண்மையாக 
இருந்தவன்‌ என்றான்‌. 

11. இரண்டாவதாக, யோபு 31:13-15 - தன்‌ வேலைக்காரர்களை அசட்டை 
பண்ணாமலிருந்தவன்‌ என்றான்‌. 

111. மூன்றாவதாக, யோபு 31:13-22 - அநாதைகளையும்‌, விதவைகளையும்‌, 
எளியவர்களையும்‌, விசாரிக்கிறவனாயிருந்தவன்‌ என்றான்‌. 

i. நான்காவதாக, யோபு 31:27-30 - தன்னைப்‌ பகைத்தவர்களின்‌ ஆபத்தைக்‌ 
கண்டு மகிழாதவனாக இருந்தவன்‌ என்றும்‌ தன்னுடைய சன்மார்க்கத்தைப்‌ 
பாராட்டிக்கொண்டான்‌. 


15. யோபு இப்படி தன்னுடைய சன்மார்க்கங்களை விவரித்தபோது, உண்மையிலேயே 
யோபுவின்‌ சன்மார்க்கமான ஜீவியத்தை அறிந்திருந்த அவனுடைய 3 நண்பர்களும்‌, 
யோபுவுக்கு எந்த மறுமொழியும்‌ கூற முடியாமல்‌, மெளனமானார்கள்‌. 


16. அப்பொழுது யோபுவின்‌ முதல்‌ மூன்று நண்பர்களைவிட இளைஞனாக இருந்த 


எலிகூ என்பவன்‌ யோபுவிடம்‌ பேசத்‌ துவங்கினார்‌. அவன்‌ என்ன சொன்னான்‌? 


17. யோபு 32:1,2 33:12 35:5-7 மற்றும்‌ 37:24 - யோபு அப்பொழுதிருந்த சூழ்நிலையில்‌, 
தன்னுடைய சன்மார்க்க ஜீவியத்தின்‌ மூலம்‌, தான்‌ ஒரு நீதிமானாக இருந்தவன்‌ 
என்று தன்னையே பெருமை பாராட்டிக்கொள்ளுவதற்குப்‌ பதிலாக, தேவனுடைய 
நீதியை அவன்‌ மகிமைப்படுத்துவதே, அவனுக்கு நலமாக இருக்கும்‌, என்று 


ஆலோசனை கூறினான்‌. 


பக்கம்‌ |5 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 4 - பழைய ஏற்பாடு - யோபு 


18. 


யோபு 


பாடம்‌- 3 


அதைத்‌ தொடர்ந்து, தேவனும்‌ ஒரு பெருங்காற்றிலிருந்து, யோபுவோடு பேசத்‌ 
துவங்கினார்‌. அவர்‌ என்னென்ன சொன்னார்‌? - யோபு 38-41 அதிகாரங்கள்‌ - 
தம்முடைய மகிமையையும்‌, மாட்சிமையையும்‌ விவரித்துச்‌ சொல்லி, யோபுவே, 
நீ எனக்கு முன்பாக உன்னுடைய நீதியைக்‌ குறித்து மேன்மை பாராட்டுவாயோ 
என்று அவனை மடக்கினார்‌. 


19. அப்பொழுது, யோபு தேவனுக்கு முன்பாகத்‌ தன்னைத்‌ தாழ்த்தி, தான்‌ 


அறியாமையினால்‌ அநேகக்‌ காரியங்களைப்‌ பேசிவிட்டதாகவும்‌, தன்‌ வாயைப்‌ 


பொத்திக்‌ கொள்ளுகிறேன்‌ என்றும்‌ கூறினான்‌ - யோபு 40:3-5 


20. ஆனால்‌ தேவன்‌ அவனை விடவில்லை. தாம்‌ செய்யும்‌ இன்னும்‌ அநேகக்‌ 


21: 


22. 


காரியங்களை யோபுவிடம்‌ எடுத்துச்‌ சொல்லி, அவைகளில்‌ எதையாகிலும்‌ 
யோபுவே, உன்னால்‌ செய்ய முடியுமா என்று அவனைத்‌ தொடர்ந்து மடக்கினார்‌ 
- யோபு 40:11-14 


அப்படி இருக்கும்போது, யோபுவே நீ உன்னுடைய நீதியைக்‌ குறித்து 
எனக்கு முன்பாக மேன்மை பாராட்டுவாயோ என்றும்‌ தொடர்ந்து, யோபுவை 
மடக்கினார்‌. 


இவைகளையெல்லாம்‌ தேவன்‌ ஒரு தரிசனத்தில்‌ யோபுவுக்குக்‌ காண்பித்து, 
அதின்‌ மூலம்‌ அவனிடம்‌ பேசினார்‌. 


தேவனுடைய தரிசனங்களைக்‌ கண்ட பின்பு, யோபு என்ன சொன்னான்‌? - 
யோபு 42:5,6 - தான்‌ பேசின வார்த்தைகளுக்காகத்‌ தன்னையே அருவருத்து, 
மனஸ்தாபப்படுவதாகக்‌ கூறினான்‌. 


இப்படி யோபுவிடம்‌ பேசிய பின்பு, தேவன்‌, அடுத்து யோபுவின்‌ முதல்‌ மூன்று 
நண்பர்களிடமும்‌ பேசினார்‌. அவர்களைக்‌ குறித்து தேவன்‌ என்ன சொன்னார்‌? - 
யோபு 42:7,8. அவர்கள்‌ யோபுவைத்‌ தேற்ற முயற்சித்த போது, தம்மைக்‌ 
குறித்து நிதானமாகப்‌ பேசவில்லை என்றும்‌, அதினால்‌, தாங்கள்‌ செய்த 
தவறுகளுக்காகத்‌ தமக்குப்‌ பலி செலுத்த வேண்டும்‌ என்றும்‌ கூறினார்‌. அவர்கள்‌ 
அப்படியே செய்தார்கள்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 4 - பழைய ஏற்பாடூ - யோபு - பக்கம்‌ 6 


23. அப்பொழுது யோபுவும்‌, தன்னுடைய சிநேகிதர்களைக்‌ காப்பாற்றும்படி 
தேவனிடம்‌ ஜெபித்தான்‌. யோபுவின்‌ மன்றாட்டைக்‌ கேட்ட கர்த்தர்‌, அவர்களை 
அழிவிலிருந்து இரட்சித்தார்‌. அது மட்டுமல்ல யோபுவும்‌ தன்னுடைய அகோர 
வேதனைகளின்‌ மத்தியிலும்‌, தம்மைத்‌ தூஷித்துவிடாமல்‌, சாத்தானை 
மேற்கொண்டு விட்டதற்காக, யோபுவுடைய சிறையிருப்பையும்‌ உடனே மாற்றி, 
அவனை எல்லாவற்றிலும்‌ இரண்டத்தனையாக ஆசீர்வதித்தார்‌. - யோபு 42:10. 


24. யோபுவின்‌ துன்ப காலம்‌ ஒன்பதே மாதங்கள்தான்‌ என்றும்‌, இந்தச்‌ சம்பவங்கள்‌ 
நடைபெற்றபோது, யோபு சுமார்‌ எழுபது வயதுள்ளவனாக இருந்தான்‌ என்றும்‌ 
வேத பண்டிதர்கள்‌ கூறுகின்றனர்‌. எனவே, அவர்களின்‌ கணிப்பின்படி, 
யோபுவுக்கு இரட்டத்தனையாகக்‌ கொடுக்கப்பட்ட நூற்று நாற்பது 
வருடங்களுடன்‌, அவன்‌ மொத்தம்‌ சுமார்‌ இருநூற்று பதினொரு வருடங்கள்‌ 
வாழ்ந்தான்‌ என்றும்‌ அவர்கள்‌ கூறுகின்றனர்‌. 


25. யோபுவின்‌ புத்தகம்‌ 2 விதங்களில்‌ மகா முக்கியத்துவம்‌ வாய்ந்தது. 


1. முதலாவதாக - இந்த ஒரு புத்தகததில்‌ தான்‌, தேவன்‌ தம்முடைய 
மகிமையைத்‌ தாமாகவே, பல வசனங்களின்‌ மூலம்‌ வெளிப்படுத்துகிறார்‌ 
யோபு 38 - 41 அதிகாரங்கள்‌ - மெய்தேவனாகிய கர்த்தரை, நாம்‌ அறிந்து 
கொள்ள, நமக்கு உதவி செய்கிற பல வசனங்கள்‌ இந்தப்‌ பகுதியில்‌ உண்டு. 


ஆகவே, நாம்‌ இந்தப்புத்தகத்தைக்‌ கண்டிப்பாக வாசிக்க வேண்டும்‌. இது 
ஒரு மனிதனின்‌ துன்பங்களை விவரிக்கும்‌ ஒரு புத்தகம்‌ என்று 
நினைத்துக்கொண்டு நாம்‌ இதைப்‌ படிக்காமல்‌ ஒதுக்கிவிடக்கூடாது. 


14. இரண்டாவதாக - யோபுவுக்கும்‌ அவன்‌ நண்பர்களுக்கும்‌ நடந்த ஒரு 
சம்பாஷணையில்‌, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகையின்‌ 
போது, நடக்கப்போகும்‌ பல ஆழமான சத்தியங்களையும்‌ யோபு 
வெளிப்படுத்துகிறான்‌. அவைகள்‌ என்னென்ன? - யோபு 19:25-27 


கர்த்தராகிய இயேசுவின்‌ முதல்‌ வருகை சம்பவிப்பதற்கு, பல 
நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே, அவருடைய இரண்டாம்‌ வருகையைக்‌ 
குறித்த பல காரியங்களை யோபு தெளிவாக அந்த வசனங்களில்‌ 
வெளிப்படுத்தினான்‌. 


எனவே, வேதாகமத்தில்‌ யோபுவின்‌ புத்தகம்‌ ஒரு தனித்தன்மை வாய்ந்த 
புத்தகமாகவே உள்ளது 


பக்கம்‌ |1 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 5 - பழைய ஏற்பாடு - சங்கீதம்‌ 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 3 - பகுதி 5 
சங்கீதம்‌ 


1. ஒரு பாடலுக்கும்‌, பாட்டுக்கும்‌, சங்கீதத்துக்கும்‌ மத்தியில்‌ உள்ள வித்தியாசங்கள்‌ 
என்ன? என்பதை புரிந்துகொண்டால்தான்‌, சங்கீதப்‌ புத்தகத்தின்‌ மேன்மையை 
நாம்‌ அனுபவிக்கமுடியும்‌. ஒரு பாடல்‌ என்பது எழுத்து வடிவில்‌ மட்டும்‌ இருக்கும்‌. 
ஒரு பாட்டு என்பது ஒலி வடிவத்தில்‌ குரலை மட்டும்‌ உபயோகித்துப்‌ பாடும்‌ 
பாடலாக இருக்கும்‌. ஆனால்‌ சங்கீதம்‌ என்பதோ இசைக்‌ கருவிகளுடன்‌ 
குரலோசைகளையும்‌ இணைத்துப்‌ பாடும்‌ பாடலாக இருக்கும்‌. 


2. எனவே, வேதாகமத்தில்‌ உள்ள நூற்று ஜம்பது சங்கீதங்களுமே, அப்படி 
இசைக்கருவிகளுடன்‌ இணைந்து, பாடப்படுவதற்காகவே இயற்றப்பட்டிருக்கின்றன. 


3. இந்த 150 சங்கீதங்களில்‌, 75 சங்கீதங்கள்‌, தாவீது ராஜாவால்‌ இயற்றப்பட்டவை. 
12 சங்கீதங்கள்‌ ஆசாப்‌ என்ற இராகத்தலைவனால்‌ இயற்றப்பட்டவை. 
10 சங்கீதங்கள்‌ கோராகின்‌ புத்திரரால்‌ இயற்றப்பட்டவை. 
ஒரு சங்கீதம்‌ மோசேயால்‌ எழுதப்பட்டிருக்கிறது. சாலொமோனும்‌, எஸ்றாவும்‌ 
ஒரு சில சங்கீதங்களை  இயற்றியிருக்கிறார்கள்‌. மற்றச்‌ சங்கீதங்களை 
எழுதியவர்கள்‌ யாரென்று இன்னுமே சரிவரத்‌ தெரியாமலிருக்கிறது. 


4. மோசே கி.மு 1400 ஆண்டு போல வாழ்ந்தவன்‌. எஸ்றா வாழ்ந்த காலம்‌ சுமார்‌ 
கி.மு 400ம்‌ ஆண்டு ஆகும்‌. ஆகவே இந்தச்‌ சங்கீதப்‌ புத்தகம்‌ சுமார்‌ 1000 
ஆண்டு கால இடைவெளியில்‌, எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகும்‌. 


5. இந்தப்‌ புத்தகத்தில்‌ மொத்தம்‌ ஐந்து பகுதிகள்‌ உள்ளன. ஒவ்வொரு பகுதியும்‌ 
முடிவடையும்‌ போது, ஒரு துதியோடு முடிவடைகிறது. 
i. முதல்‌ பகுதி - சங்கீதம்‌ 41:13 வசனத்துடன்‌ முடிவடைகிறது. 
11. இரண்டாம்‌ பகுதி - சங்கீதம்‌ 72:19 வசனத்துடன்‌ முடிவடைகிறது. 


iii. மூன்றாம்‌ பகுதி - சங்கீதம்‌ 89:52 வசனத்துடன்‌ முடிவடைகிறது. 
iv. நான்காம்‌ பகுதி - சங்கீதம்‌ 106:48 வசனத்துடன்‌ முடிவடைகிறது. 
ஏ. ஐந்தாம்‌ பகுதி - சங்கீதம்‌ 150 முழுவதுமே துதிகளோடும்‌, இந்தப்‌ 


பகுதிகள்‌ அனைத்துமே ஒரு ஸ்தோத்திரத்தோடும்‌ ஆமேன்‌, ஆமேன்‌ 
என்றும்‌ முடிவடைகின்றன. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 5 - பழைய ஏற்பாடு - சங்கீதம்‌ - பக்கம்‌ 2 


6. பஸ்காவைப்‌ புசிக்கும்‌ முன்பு யூதர்கள்‌, சங்கீதங்கள்‌ 113 மற்றும்‌ 114 ஜப்‌ 
பாடுவார்கள்‌. பஸ்காவைப்‌ புசித்த பின்போ, 115 முதல்‌ 118 முடிய உள்ள 
சங்கீதங்களைப்‌ பாடுவார்கள்‌. 


சங்கீதங்கள்‌ 120 முதல்‌ 134 முடிய உள்ளவை - ஆரோகண சங்கீதங்கள்‌ 
என்று அழைக்கப்படுகின்றன. எருசலேம்‌ தேவாலயத்தின்‌ படிக்கட்டுகளில்‌ 
யூதர்கள்‌ ஏறும்‌ பொழுது, இந்தச்‌ சங்கீதங்களைப்‌ பாடுவார்கள்‌. நெகெமியா, 
எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ கட்டும்‌ போதும்‌, அவர்கள்‌ இந்த ஆரோகண 
சங்கீதங்களைப்‌ பாடினார்கள்‌. 


7. தாவீது பல துன்பங்களைக்‌ கடந்துசென்றபோது, அவன்‌ தன்‌ துன்பங்களைக்‌ 
குறித்துப்‌ புலம்பாமல்‌, தேவனுடைய மாட்சிமையைப்‌ பற்றியே, பல சங்கீதங்கள்‌ 
மூலமாகப்‌ புகழ்ந்து பாடினான்‌. எடுத்துக்காட்டாக, 


i. சங்கீதங்கள்‌ 57 மற்றும்‌ 142 - சவுல்‌ ராஜாவினால்‌ துரத்தப்பட்டு 
குகைகளில்‌ ஒளிந்துகொண்ட போது பாடியவைகள்‌. - 

14. சங்கீதம்‌ 3 - அப்சலோமை விட்டு ஓடினபோது பாடியது - 

111. சங்கீதம்‌ 52 - அகிமெலேக்கையும்‌ மற்றும்‌ பல ஆசாரியர்களையும்‌ சவுல்‌ 
ராஜா கொன்றுபோட்டான்‌ என்று தாவீது கேள்விப்பட்டபோது பாடியது. 


8. இந்த சங்கீதங்கள்‌, பல துன்பமான சூழ்நிலைகளில்‌ அவைகளை 
இயற்றியவர்களுக்கு மட்டுமே ஒரு ஆறுதலையும்‌, தேறுதலையும்‌ அளிக்காமல்‌, 
பல நூற்றாண்டுகளுக்குப்‌ பின்பும்‌, வாழ்க்கையில்‌ துன்பங்களைக்‌ கடந்து 
செல்லும்‌ ஒவ்வொருவருக்குமே, இன்றும்‌ அதே ஆறுதலையும்‌, தேறுதலையும்‌ 
அளிக்கின்றன. 


9. இந்தச்‌ சங்கீதப்‌ புத்தகத்தில்‌, 

1. தேவன்‌ மேல்‌ உள்ள நம்‌ விசுவாசத்தை வர்த்திக்கச்‌ செய்யும்‌ அநேக 
சங்கீதங்கள்‌ உண்டு உதாரணமாக - சங்கீதம்‌ 23,91 மற்றும்‌ 121. 
போன்றவை. 

11. நம்‌ உன்னதமான தேவனை மகிமைப்படுத்தும்‌ அநேக வசனங்களும்‌ 
உள்ளன - சங்கீதம்‌ 8:3-6; 104:1-9 மற்றும்‌ 24-30; 139:14-18 போன்ற 
பகுதிகள்‌. 


பக்கம்‌ |3 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 5 - பழைய ஏற்பாடு - சங்கீதம்‌ 


10. ஆனால்‌, வேதத்தில்‌ உள்ள மற்ற சரித்திரப்‌ புத்தகங்களை நாம்‌ வேகமாக 
வாசிப்பதுபோல, இந்தப்‌ புத்தகத்தையும்‌ வாசிக்கக்கூடாது. மாறாக, இந்த 
புத்தகத்தின்‌ ஒவ்வொரு வசனத்தையும்‌ நாம்‌, நேரம்‌ எடுத்து, வாசித்து, 
தியானிக்க வேண்டும்‌ - சங்கீதம்‌ 1:1-3ன்படி, நாம்‌ இரவும்‌, பகலும்‌, 
அவைகளைத்‌ தியானித்து, பாக்கியவான்‌௧ளாய்‌ மாறவேண்டும்‌. 


11. ஆகையால்தான்‌, பைபிள்‌ ஆழங்கள்‌ என்ற இந்தக்‌ குறிப்புகளின்‌ தொகுப்பில்‌, 
ஒவ்வொரு சங்கீதமும்‌ தனித்தனியாக விவரிக்கப்படவில்லை. அவைகளை நாம்‌ 
ஒவ்வொருவருமே தனித்தனியே வாசித்துத்‌ தியானிக்கும்பொழுதே, அவைகள்‌ 
நமக்கு மிகுந்த பயனுள்ளவைகளாய்‌ அமையும்‌. 


12. மேலும்‌, இப்படி அந்த சங்கீதங்களைத்‌ தியானித்த பின்பு, அவற்றின்‌ 
அர்த்தத்தை உணர்ந்து, தனியாகவோ அல்லது குழுவாகவோ கீத 
வாத்தியங்களுடன்‌ அவற்றைப்‌ பாடவேண்டும்‌. அதற்காகவே இந்தப்‌ 
பாடல்களை அதன்‌ ஆசிரியர்கள்‌ இயற்றியிருக்கின்றனர்‌. 


13. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைப்‌ பற்றிய பல தீர்க்கதரிசன வசனங்களும்‌, 
இந்த சங்கீதப்புத்தகத்தில்‌ உண்டு. உதாரணமாக: 
1. சங்கீதம்‌ 22:16 - கர்த்தராகிய இயேசுவின்‌ கைகளிலும்‌ கால்களிலும்‌ 
ஆணிகள்‌ அடிக்கப்படுவதைக்‌ குறித்த வசனம்‌. 


14. சங்கீதம்‌ 34:19,20 - கர்த்தராகிய இயேசுவின்‌ எலும்புகள்‌ 
முறிக்கப்படுவதில்லை என்பதைக்‌ குறித்த வசனங்கள்‌. 


iii. சங்கீதம்‌ 16:10 - கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து 
உயிரோடு எழும்புவார்‌ என்பதைக்‌ குறித்த வசனம்‌. 


14. எனவே, பழைய ஏற்பாடின்‌ மற்றப்‌ புத்தகங்களைப்‌ போரலவே, சங்கீத 
புத்தகமும்‌, நம்மைக்‌ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராகவே, வழி 
நடத்துகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 6 - பழைய ஏற்பாடு - நீதிமொழிகள்‌ - பக்கம்‌ |1 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 3 - பகுதி 6 


நீதிமொழிகள்‌ 


. பிரசங்கி மற்றும்‌ உன்னதப்பாட்டு ஆகிய இந்த மூன்று புத்தகங்களையுமே 
சாலொமோன்‌ ராஜாவே எழுதியிருக்கிறான்‌. 


இவைகளில்‌, நீதிமொழிகள்‌ புத்தகமும்‌, பிரசங்கி புத்தகமும்‌ நாம்‌ எளிதாகப்‌ 
புரிந்துகொள்ளும்‌ வகையில்‌ உள்ளன. ஆனால்‌ உன்னதப்பாட்டு புத்தகமோ, 
புரிந்துகொள்ளுவதற்குச்‌ சற்றுக்‌ கருகலானது. ஆனாலும்‌ அந்தப்‌ புத்தகத்தின்‌ 
மையக்‌ கருத்தைப்‌ புரிந்துகொண்டோமானால்‌, அந்தப்‌ புத்தகமும்‌ நமக்கு 
எளிதாகப்‌ புரிந்துவிடும்‌ 


நீதிமொழிகள்‌ 


. தேவன்‌ விரும்புகிறபடி நாம்‌ இந்த உலகத்தில்‌ வாழுவது எப்படி, என்று 
சாலொமோன்‌ ராஜா எழுதிக்கொடுததிருக்கும்‌ நடைமுறை ஆலோசனைகளால்‌ 
நிரம்பியிருப்பதுதான்‌, இந்த நீதிமொழிகள்‌ புத்தகம்‌. 


. எலிசாவின்‌ காலத்தில்‌, தீர்க்கதரிசிகளுக்கென்று ஒரு பள்ளிக்கூடம்‌ இருந்தது 
- 2 இராஜாக்கள்‌ 4:38. அதில்‌, ஒரு தீர்க்கதரிசியின்‌ ஊழியத்தை எப்படிச்‌ செய்ய 
வேண்டும்‌ என்ற ஒரு முழுமையான பயிற்சி, அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்டது. 


. அதேபோல, தன்னுடைய அரசாங்கக்‌ காரியங்களைத்‌ திறம்படச்‌ செய்ய வைக்க, 
சில திறமையான வாலிபர்களைச்‌ சாலொமோன்‌ ராஜா தெரிந்தெடுத்து, 
ஞானமாக வாழுவது எப்படி என்பதைக்‌ குறித்ததான பயிற்சியை அவர்களுக்கு 
அந்தப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ அளித்தான்‌. எனவே, அதற்கு ஞானப்பள்ளிக்கூடம்‌ 
என்று பெயர்‌. அவைகள்‌ இந்த நாட்களில்‌ இருக்கும்‌ 1.4.5. Coaching Centres 
போன்று இருந்தன. 


. இந்தப்‌ பள்ளியின்‌ மூலமாக, தன்‌ நாட்டிலுள்ள புத்திசாலிகளான 
இளைஞர்களுக்கு, அரசாங்கப்‌ பணிகளை எப்படித்‌ திறமையாகச்‌ செய்ய 
வேண்டும்‌ என்ற பயிற்சியை, சாலொமோன்‌ கொடுத்து வந்தான்‌. 


பக்கம்‌ 2 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 6 - பழைய ஏற்பாடு - நீதிமொழிகள்‌ 


6. இந்த ஞானப்பள்ளிக்கூடத்தில்‌ படிப்பவர்களுக்கு கற்றுக்‌ கொடுப்பதற்காக, 
சாலொமோனால்‌ எழுதப்பட்டிருந்த பாடப்‌ புத்தகங்களில்‌ ஒன்றுதான்‌, இந்த 
நீதிமொழிகளின்‌ புத்தகம்‌ ஆகும்‌. 


7. இந்தப்‌ பாடப்புத்ததத்தை சாலொமோன்‌ எழுதினதின்‌ நோக்கம்‌ என்ன? 


அங்கு படிக்கும்‌ மாணவர்களுக்கு, நிர்வாகத்திறனை வளர்த்துக்‌ கொள்ளும்‌ 
போதனைகளுடன்‌, தன்‌ நாட்டு மக்களை அன்புடனும்‌, கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
பயத்துடனும்‌, நிர்வாகம்‌ செய்பவர்களாயும்‌ அவர்களை உருவாக்கவே, இந்தப்‌ 


புத்தகத்தை எழுதினான்‌. 


8. எனவே, இன்று நம்முடைய கிறிஸ்தவக்‌ குடும்பங்களில்‌ பிள்ளைகளைக்‌ கர்த்தர்‌ 
விரும்புகிற முறையில்‌ வளர்ப்பதற்கான எளிதான வழி என்ன? 


நீதிமொழிகளின்‌ புத்தகத்தில்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ சாலொமோனின்‌ 
ஆலோசனைகளை அவர்களுக்குப்‌ பெற்றோர்‌ தவறாமல்‌ கற்றுக்‌ 
கொடுப்பதேயாகும்‌. அப்படி வளர்ப்போமானால்‌, நிச்சயமாகவே அவர்கள்‌ 
அன்பினால்‌ நிரப்பப்பட்டு, ஞானமுள்ளவர்களாகவும்‌, ஒழுக்கமுள்ளவர்களாகவும்‌, 
திறமைவாய்ந்த தலைவர்களாகவும்‌ வருங்காலங்களில்‌ நம்முடைய தேசத்தில்‌ 
உருவாவார்கள்‌. 


9. நீதிமொழிகள்‌ 9:10 - கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ என்றால்‌ என்ன? 


- ஒரு முரட்டு எஜமானின்‌ முன்பு, எப்பொழுதும்‌ நடுக்கத்தோடு, கைகளைக்‌ 
கூப்பிக்கொண்டு நிற்பதுபோல, அந்த மாணாக்கர்களையும்‌, தேவனுக்கு முன்பாக 
அப்படி நடுங்கிக்‌ கொண்டே நிற்கச்‌ செய்ய வேண்டும்‌ என்பது அல்ல. மாறாக, 
தேவனுக்குச்‌ செலுத்த வேண்டிய கனத்தை எப்பொழுதும்‌ செலுத்துகிறவர்களாக, 
அந்தத்‌ தலைவர்களை உருவாக்குவதற்கே, சாலொமோன்‌ இதை எழுதியுள்ளான்‌. 


எனவே, கர்த்தருடைய வார்த்தைகளுக்குக்‌ கீழ்ப்படிவதின்‌ மூலம்‌, அவரை 
கனப்படுத்துகிறவர்களாக வாழ்ந்து வருவதே, நாம்‌ ஞானத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளுவதற்கான முதல்படி என்று சாலொமோன்‌ கூறுகிறான்‌. 


மேலும்‌, நாம்‌ தேவனை எந்த விதத்திலும்‌ துக்கப்படுத்திவிடாமல்‌, 
அவருக்குப்‌ பிரியமான வாழ்க்கை வாழுவதற்கான பல ஆலோசனைகளையும்‌, 


இந்தப்‌ புத்தகத்தில்‌ சாலொமோன்‌ எழுதியிருக்கிறான்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 6 - பழைய ஏற்பாடூ - நீதிமொழிகள்‌ - பக்கம்‌ 13 


10. இப்படி பல தரப்பட்ட மக்களுக்கும்‌ சாலொமோன்‌ இந்தப்‌ புத்தகத்தில்‌ 
ஆலோசனைகளைத்‌ தந்திருக்கிறான்‌. 


i. 


ii 


111. 


iv. 


Vi. 


Vii. 


பிள்ளைகளுக்கு எப்படி சாலொமோன்‌ ஆலோசனைகள்‌ கொடுக்கிறான்‌ 


- நீதிமொழிகள்‌ 1:8 4:1 மற்றும்‌ 12:1 


பெற்றோர்களுக்கு எப்படி சாலொமோன்‌ ஆலோசனைகள்‌ கொடுக்கிறான்‌ 
- நீதிமொழிகள்‌ 13:24 22:6 29:15,17 19:18 


பெண்களுக்கு எப்படி சாலொமோன்‌ ஆலோசனைகள்‌ கொடுக்கிறான்‌ - 
- நீதிமொழிகள்‌ 31:10-31 14:1 


குடிப்பழக்கம்‌ உள்ளவர்களுக்கு எப்படி சாலொமோன்‌ ஆலோசனைகள்‌ 


கொடுக்கிறான்‌ - நீதிமொழிகள்‌ 23:29-35 


. வேசிகளை நாடிச்செல்லுபவர்களுக்கு எப்படி சாலொமோன்‌ ஆலோசனைகள்‌ 


கொடுக்கிறான்‌ - நீதிமொழிகள்‌ 5:3-20 7:10-27 


வாழ்க்கையில்‌ சோம்பேறிகளாக இருப்பவர்களுக்கு எப்படி சாலொமோன்‌ 
ஆலோசனைகள்‌ கொடுக்கிறான்‌ - நீதிமொழிகள்‌ 6:6-11 


எப்பொழுதும்‌ பண ஆசையுடன்‌ இருப்பவர்களுக்கு எப்படி சாலொமோன்‌ 
ஆலோசனைகள்‌ கொடுக்கிறான்‌ - நீதிமொழிகள்‌ 30:7-9 


கர்த்தராகிய இயேசுவைப்‌ பற்றியும்‌ சாலொமோன்‌ இந்தப்‌ புத்தகத்தில்‌ 
எழுதியுள்ளான்‌. 


நீதிமொழிகள்‌ 8:22-31 - மனுஷ குமாரனாக இந்த உலகத்தில்‌ வந்து 


பிறப்பதற்கு முன்பாக, ஆதியிலேயே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்தவர்‌ 
என்றும்‌ அவர்‌ எப்படி இருந்தார்‌, என்பதையும்‌ மனுக்குலத்திற்கு சாலொமோன்‌ 
வெளிப்படுத்துகிறான்‌. 


பக்கம்‌ 14 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 6 - பழைய ஏற்பாடு - பிரசங்கி 


பிரசங்கி 


1. ஆங்கில வேதாகமத்தில்‌ இந்தப்‌ புத்தகத்தின்‌ தலைப்பு “எக்லிஸியாஸ்டெஸ்‌்‌ 
என்று கொடுக்கப்பட்டுள்ளது. “எக்லிஸியா” என்றால்‌ ஒரு ஐக்கியம்‌, ஒரு குழு, 
ஒரு கூட்டம்‌, அல்லது ஒரு சபை என்ற அர்த்தம்‌ ஆகும்‌. ஆக, 
“எக்வியாஸ்டெஸ்‌்‌ என்றால்‌, ஒரு குறிப்பிட்ட சபைக்குப்‌ போதிக்கிற 
ஒருவனுடைய வார்த்தைகள்‌ என்று அரத்தமாகும்‌. 


பிரசங்கியாகிய சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ சபைக்குப்‌ பிரசங்கித்த பல 
காரியங்களில்‌, சில : 


முதலாவதாக, ஒரு மனிதனுக்கு நன்மையான காரியம்‌ என்ன என்று 
சாலொமோன்‌ அறிவிக்கிறான்‌ - பிரசங்கி 3:11,12. 


1. ஓவ்வொரு காரியத்துக்கும்‌, ஒரு சரியான காலம்‌ உண்டு. அது என்ன 
என்பதைக்‌ கர்த்தர்‌ அறிவார்‌. எனவே நாம்‌ என்ன செய்யவேண்டும்‌? நாம்‌ 
நாமாகவே எந்தக்‌ காரியத்தை, எப்பொழுது, எப்படிச்‌ செய்யவேண்டும்‌ என்று 
கவலைப்பட்டுக்கொண்டிருக்கக்கூடாது. திட்டமிடவேண்டும்‌. ஆனால்‌ கவலப்பட்டுக்‌ 
கொண்டிருக்கக்கூடாது. மாறாக கர்த்தர்‌ மேல்‌ ஒரு முழு விசுவாசத்துடன்‌, 
அவரையே எல்லாக்‌ காரியங்களையும்‌ நமக்குச்‌ செய்து தரும்படி, அவரிடம்‌ 
ஒப்புக்கொடுத்துவிடவேண்டும்‌. அதுவே நமக்கு நன்மையாக முடியும்‌ என்கிறான்‌. 


11. அப்படி கர்த்தரிடம்‌ நாம்‌ ஒருமுறை ஒப்படைத்து விட்ட அந்தக்‌ 
காரியங்களைக்‌ குறித்து கவலையே  படாதவர்களாய்‌, எப்பொழுதும்‌ 


மகிழ்ச்சியோடேயேயும்‌ இருக்கவேண்டும்‌ என்று சாலொமோன்‌ கூறுகிறான்‌. 


111. இப்படிச்‌ செய்த பின்பு, நாம்‌ உயிரோடிருக்கும்‌ காலம்‌ முழுவதும்‌, 
தொடர்ந்து மற்றவர்களுக்கு நன்மைகளையே செய்துவரவேண்டும்‌ என்றும்‌, 
இவைகளே ஒரு மனிதனுக்கு முடிவிலே நன்மையான காரியங்களாக அமையும்‌ 
என்றும்‌ சாலொமோன்‌ எழுதுகிறான்‌. 


இரண்டாவதாக, பிரசங்கி 5:2 மற்றும்‌ 6 வசனங்கள்‌ - நாம்‌ எப்படி 
ஜெபிக்கவேண்டும்‌ என்று சாலொமோன்‌ விளக்குகிறான்‌. 

1. கர்த்தருடைய சமுகத்தில்‌ மனம்‌ பதறிப்‌ பேசி விடக்கூடாது என்கிறான்‌. 

11. வீண்‌ வார்த்தைகளை அலப்பிக்கொண்டு இருக்கக்கூடாது. சுருக்கமாக 
ஜெபிக்கவேண்டும்‌ என்றும்‌ ஆலோசனை கூறுகிறான்‌. 

111. நம்முடைய ஜெபங்களை ஒரு தேவதூதனும்‌ கேட்டுக்கொண்டே 
இருப்பதால்‌, நாம்‌ துனிகரமாக எந்தக்‌ காரியங்களையும்‌, தேவனுக்கு 
முன்பாகப்‌ பேசி, அதன்‌ மூலம்‌ நாம்‌ பெற்றுக்கொள்ள வேண்டிய 
ஆசிர்வாதங்களை இழந்துபோகக்கூடாது என்றும்‌ சாலொமோன்‌ எழுதுகிறான்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 6 - பழைய ஏற்பாடு - பிரசங்கி - பக்கம்‌ |5 


மூன்றாவதாக - பிரசங்கி 12வது அதிகாரம்‌ 


நாம்‌ தேவனுடைய பிள்ளைகளாவதற்கு ஏற்ற காலம்‌ நம்‌ இளமைக்‌ காலமே 
ஆகும்‌ என்றும்‌ சாலொமோன்‌ கூறுகிறான்‌. ஒரு மனுஷனுடைய வாலிபப்‌ 
பிராயம்‌ என்றால்‌ அது எப்போது என்பதையும்‌ இந்த அதிகாரத்தில்‌ 
சாலொமோன்‌ மிகத்‌ தெளிவாக விளக்குகிறான்‌. 


அது எப்போது? 


1. முதலாவதாக, பிரசங்கி 12:2 - ஒரு மனுஷனுடைய கண்பார்வை 
மங்குவதற்கு முன்பும்‌, அவனுடைய மாதச்‌ சம்பளம்‌ வருவது 
நின்றுபோவதற்கு முன்பும்‌, உள்ளதே வாலிபப்‌ பிராயம்‌ என்கிறான்‌. 


11. இரண்டாவதாக, பிரசங்கி 12:3 - அவன்‌ கால்கள்‌ தள்ளாடி, அவன்‌ முதுகு 
கூனிப்‌ போவதற்கு முன்பும்‌, அவனுடைய பற்கள்‌ எல்லாம்‌ 
கொட்டிவிடுவதற்கு முன்பும்‌, உள்ளதே வாலிபப்‌ பிராயம்‌ என்கிறான்‌. 


111. மூன்றாவதாக, பிரசங்கி 12:4 - ஒரு சிறு சத்தத்திற்கும்‌ பயந்து 
போவதற்கு முன்பும்‌, உள்ளதே வாலிபப்‌ பிராயம்‌ என்கிறான்‌. 


14. நான்காவதாக, பிரசங்கி 12:5 - அவனுடைய தலைமுடி நரைப்பதற்கு 
முன்பும்‌, மிகவும்‌ பலவீனமடைந்து சிறிய பொருள்களைக்‌ கூடத்‌ 
தூக்கமுடியாமல்‌ போவதற்கு முன்பும்‌, உள்ளதே வாலிபப்‌ பிராயம்‌ 
என்கிறான்‌. 


17. ஐந்தாவதாக, பிரசங்கி 12:6 - அவனுடைய நரம்புகள்‌ உணர்வில்லாமல்‌ 
போவதற்கு முன்பும்‌, ஒரு விபத்தில்‌ அவனுடைய மண்டை உடைந்து, 
அவனுடைய சரீரம்‌ துண்டு துண்டாகப்‌ போவதற்கு முன்பும்‌, உள்ளதே 
வாலிபக்‌ காலம்‌ என்று விளக்கிறான்‌. 


எனவே, ஒவ்வொரு மனிதனும்‌ தன்னுடைய வாலிபக்‌ காலத்திலேயே, 
கர்த்தரைத்‌ தேட வேண்டும்‌ என்றும்‌ சாலொமோன்‌ போதிக்கிறான்‌. 


பக்கம்‌ 6 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 6 - பழைய ஏற்பாடு - உன்னதப்பாட்டு 


உன்னதப்பாட்டு 


1. இந்தப்‌ புத்தகம்‌ ஒரு நாடக பாணியில்‌ எழுதப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம்‌ இந்த 
நாடகத்தில்‌ ஜந்து கதாபாத்திரங்கள்‌ இருக்கின்றனர்‌. 
i. முதல்‌ கதாபாத்திரம்‌ யார்‌? 
கதாநாயகி - உன்னதப்பாட்டு 6:13 - சூலமித்தி - அவள்‌ எப்படிப்பட்டவள்‌? 
உன்னதப்பாட்டு 1:5 - அவள்‌ கறுப்பு நிறமானவள்‌ - ஆனால்‌ அழகானவள்‌. 


11. இரண்டாவது கதாபாத்திரம்‌ யார்‌? 
கதாநாயகன்‌ - உன்னதப்பாட்டு 1:7 - அவன்‌ ஒரு மேய்ப்பன்‌ 


111. மூன்றாவது கதாபாத்திரம்‌ யார்‌? 
வில்லன்‌ - உன்னதப்பாட்டு 3:7,11 - சாலொமோன்‌ ராஜா 
iv. நான்காவது கதாபாத்திரங்கள்‌ யார்‌ யார்‌? துணைக்கதாபாத்திரங்கள்‌ - 
8. உன்னதப்பாட்டு 3:5 - எருசலேம்‌ குமாரத்திகள்‌ 
0. உன்னதப்பாட்டு 1:6 - சூலமித்தியின்‌ சகோதரர்கள்‌ 


2. இந்தப்‌ புத்தகம்‌ ஒரு நாடக பாணியில்‌ இருப்பதாலும்‌, எந்த வசனத்தை யார்‌ 
பேசுகிறார்கள்‌ என்பதை நாம்‌ அறியாதபடியாலும்‌, இதைப்‌ புரிந்து கொள்ளுவது 
சற்றுக்‌ கடினமாக இருக்கிறது. 


3. ஆனால்‌ இந்தப்‌ புத்தகத்தின்‌ மையக்‌ கதையை நாம்‌ தெரிந்து கொண்டால்‌, 
முழு புத்தகத்தையும்‌ நாம்‌ எளிதாகப்‌ புரிந்து கொள்ளலாம்‌. 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ மையக்‌ கதை என்ன? 


4. சூலமித்தியாள்‌ ஒரு கிராமப்‌ புறத்துப்‌ பெண்‌. அவளுக்கு ஒரு நேசர்‌ இருந்தார்‌. 
அவர்‌ ஒரு மேய்ப்பன்‌. அவர்கள்‌ இருவரும்‌ ஒருவரையொருவர்‌ மிக ஆழமாக 
நேசித்தார்கள்‌. எனவே, தங்கள்‌ அன்பை வெளிப்படையாகத்‌ தெரிவித்தார்கள்‌ - 
எப்படி? 


1. மேய்ப்பன்‌ எப்படி சூலமத்தியாளை வருணிக்கிறான்‌? 
- உன்னதப்பாட்டு 1:9,10 மற்றும்‌ 15 

11. சூலமித்தி நேசரை எப்படி வருணிக்கிறாள்‌? 
- உன்னதப்பாட்டு 1:2,14, 2:6, 5:13 மற்றும்‌ 8:3 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 6 - பழைய ஏற்பாடு - உன்னதப்பாட்டு - பக்கம்‌ |7 


5. இப்படி அவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ நேசித்துக்கொண்டிருந்த அந்த நேரத்தில்‌ 
அவர்கள்‌ இருந்த கிராமத்திற்கு ஒரு ராஜா வந்தான்‌. அது யார்‌? 


அதுதான்‌ வில்லனாகிய சாலொமோன்‌. அப்பொழுது சாலொமோனுக்கு எத்தனை 
மனைவிகள்‌ இருந்தார்கள்‌? ராஜ ஸ்திரிகள்‌ 60, மறுமனையாட்டிகள்‌ 80. 

- உன்னதப்பாட்டு 6:8. அத்தனை மனைவிகள்‌ சாலொமோனுக்கு இருந்த 
போதிலும்‌, அவன்‌ சூழமித்தியாளின்‌ அழகினால்‌ ஈர்க்கப்பட்டு, அவளைத்‌ தன்‌ 
அரண்மனைக்குக்‌ கொண்டுபோனான்‌. 


அங்கே, தன்‌ அரண்மனையின்‌, பகட்டு அலங்காரங்கள்‌ அத்தனையையும்‌ 
அவளுக்குக்‌ காண்பித்து, அவளைத்‌ தன்னை நேசிக்கவைக்க முயற்சி 
செய்கிறான்‌. ஆனால்‌ சூலமித்தியாளோ, அந்த அரண்மனையின்‌ கவர்ச்சிகளை 
யெல்லாம்‌, புறக்கணித்துத்‌ தள்ளிவிட்டாள்‌. 


6. இப்படி இருக்கும்போது ஒரு நாள்‌ சூலமித்திக்கு ஒரு கனவு வந்தது. அந்தக்‌ 
கனவில்‌, அவள்‌ தன்‌ நேசரான மேய்ப்பன்‌, அவளை எல்லா இடங்களிலும்‌ தேடி 
அலைந்து, கடைசியாக ராஜாவின்‌ அரண்மனைக்கே வந்து சேர்ந்ததாகக்‌ 
கண்டாள்‌. - உன்னதப்பாட்டு 5:2. 


7. மறு நாள்‌, தன்‌ நேசர்‌ எப்படி தன்னைத்‌ தேடிவந்தார்‌ என்பதையும்‌, அவர்‌ 
எப்படி அழகானவர்‌, சிறந்தவர்‌ என்பதைப்‌ பற்றியும்‌, சூலமித்தி தன்‌ 
பணிப்பெண்களுடன்‌ பகிர்ந்துகொண்டாள்‌ - உன்னதப்பாட்டு 5:10-16 


அவர்கள்‌ மிகவும்‌ ஆச்சரியப்பட்டு, உலகில்‌ எந்தப்‌ பெண்ணாவது 
சாலொமோன்‌ ராஜாவின்‌ அரண்மனையில்‌, ராஜாவோடு உல்லாசமாக 
வாழுவதை உதறித்‌ தள்ளிவிட்டு, இப்படி ஒரு சாதாரண மேய்ப்பனை நேசித்து, 
அவனை இப்படிப்‌ புகழுவாளா என்று வியந்தார்கள்‌. 


8. சூலமித்தி தன்‌ நேசரைப்‌ பாராட்டிச்‌ சொன்ன காரியங்களைத்‌ தன்‌ 
பணிப்பெண்கள்‌ மூலம்‌ கேள்விப்பட்ட ராஜா, அவளுக்கு எந்தத்‌ தீங்கும்‌ 
இழைத்துவிடாமல்‌, அவளுடைய கிராமத்திற்கே அனுப்பி விடத்‌ தீர்மானித்தான்‌. 


பக்கம்‌ |g - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 3 - பகுதி 6 - பழைய ஏற்பாடு - உன்னதப்பாட்டு 


9. இதற்கிடையில்‌, சூலமித்தியின்‌ நேசரான மேய்ப்பன்‌, அவளைத்‌ தேடி 
அரண்மனைக்கே வந்துவிடுகிறான்‌. பிறகு அவர்கள்‌ இருவரும்‌ தங்கள்‌ 
கிராமத்திற்குச்‌ சந்தோஷமாகத்‌ திரும்புகிறார்கள்‌. அங்கே சூலமித்தியின்‌ 
சகோதரர்கள்‌ அவர்களை அன்புடன்‌ வரவேற்கிறார்கள்‌. இதுதான்‌ இந்தப்‌ 
புத்தகத்தின்‌ மையக்‌ கதை. 


இந்தக்‌ கதையின்‌ கதாபாத்திரங்கள்‌ யாரைக்‌ குறிக்கின்றன? 
ஆவிக்குரிய ரீதியிலே, 


1. சூலமித்தி என்பது - சபை, விசுவாசி, கிறிஸ்துவின்‌ மனவாட்டியைக்‌ 
குறிக்கின்றன. 
11. மேய்ப்பர்‌ யாரைக்‌ குறிக்கின்றது - கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைக்‌ 
குறிக்கின்றது. 
111. வில்லன்‌ யாரைக்‌ குறிக்கின்றது - சத்துருவான சாத்தானைக்‌ குறிக்கின்றது. 


மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும்‌ பின்னணியில்‌, நாம்‌ இந்தப்‌ புத்தகத்தைத்‌ 
தியானிக்கும்பொழுது, அநேக சத்தியங்களை நாம்‌ கற்றுக்கொள்ள முடியும்‌. 


10. ஒரு விசுவாசி, இரட்சிக்கப்பட்ட பின்பு, உலகத்தின்‌ இச்சைகளால்‌ கவரப்பட்டு, 
வாழ்க்கையில்‌ ஒருபோதும்‌ பின்‌ மாற்றம்‌ அடையக்கூடாது என்பதே 
உன்னதப்பாட்டு புத்தகத்தின்‌ சாராம்சம்‌ ஆகும்‌. 
விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும்‌, சாத்தான்‌ அநேக உலகத்தின்‌ 
கவர்ச்சிகளைக்‌ காண்பித்து, நம்மைப்‌ பல இச்சைகளால்‌ நிரப்ப முயற்சி 
செய்வான்‌. 


ஆனால்‌ நாம்‌ எப்பொழுது, அவன்‌ காண்பிக்கும்‌ அந்த மாம்சத்தின்‌ இச்சைகளை 
உதறித்தள்ளி விடுவோமா, அப்பொழுதுதான்‌ நம்முடைய பரலோக மனவாளரான 
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து, நித்திய நித்தியமாக அவரோடு 
வாழும்படிக்கு, நம்மை அவரோடு கூட அழைத்துச்‌ செல்லுவார்‌. 


அப்பொழுது, நமக்கு முன்பாக ஏற்கனவே பரத்சுக்குச்‌ சென்றிருக்கும்‌ விசவாச 
சகோதர சகோதரிகள்‌, அங்கே நம்மை அன்புடன்‌ வரவேற்பார்கள்‌ என்பதை 
விவரிக்கும்‌ ஒரு புத்தகம்‌ தான்‌ இந்த உன்னதப்பாட்டின்‌ புத்தகமாகும்‌. 


